54 கெளதம புத்தர்‌ 


பாத்திரத்தில்‌ இருக்கும்‌ பாயசத்தைப்‌ போதிசத்துவரிடம்‌ 
நீட்டி, '*பெருமானே! நான்‌ தரும்‌ இந்தப்‌ பாயசத்தைத்‌ 
தாங்கள்‌ அங்கேரித்து அருளவேண்டும்‌” * என்று வேண்டினள்‌. 
சுஜாதா தந்த தங்கப்‌ பத்திரத்தை, பாயசத்துடன்‌. 
போதிசத்துவர்‌ ஏற்றுக்கொஸ்டார்‌. 
இதனால்‌ மகிழ்ச்சியடைந்த சுஜாதா மீஸ்டும்‌ போதி 
சத்துவரை வணங்கிவிட்டு, மூழ்ச்சியுடனும்‌ மன நிறைவு... 
னும்‌ தனது இல்லம்‌ திரும்பினாள்‌. 
கட்‌ னை 


மாரன்‌ 


சுஜாதா சென்ற பின்பு போதிசத்துவர்‌ ஆலமரத்தை: 
விட்டு எழுந்தார்‌; பாயசப்‌ பாத்திரத்தைத்‌ தமது கையில்‌ 
வைத்துக்கொண்டே. நிரஞ்சனை நதியை நாடிச்‌ சென்ருர்‌. 

'ததியின்‌ சரையில்‌ பா.த்தர.த்தை வைத்துவிட்டு, போத. 
சத்துவர்‌ அந்த ஆற்றில்‌ இறங்கி நீராடினார்‌. பிறகு மஞ்சள்‌ 
நிற ஆடையை எடுத்து அணிந்துகொண்டு, பாயசப்‌ பாத்‌. 
தரத்தைத்‌ தமது கையில்‌ எடுத்துக்கொண்டு அங்கிருந்து 
புறப்பட்டார்‌. 

அவருடைய மேனியும்‌ முகமும்‌ பிரகாசமாய்‌ இருந்தன. 

புறப்பட்டுச்‌ சென்ற அவர்‌, போதி மரத்தை - அரச 
மரத்தை - அடைந்து, இழக்குத்‌ இசையை நோக்கி அமர்ந்‌ 
தார்‌. 
பிறகு பாத்திரத்தில்‌ இருக்கும்‌ பாயசத்தை வாய்‌. 
நிறைய நாற்பத்து ஒன்பது முறைகள்‌ அருந்தினார்‌, அதன்‌ 
பின்னர்‌ நாற்பத்து ஒன்பது நாட்களைப்‌ போதி மரத்தடியி 
லேயே, போதிசத்துவர்‌ கழித்தார்‌. 

இந்த நாற்பத்து ஒன்பது நாட்களிலும்‌ வேறு உணவோ 
பானமோ அவர்‌ அருந்தவில்லை. இடைவிடாது நாற்பத்து, 
ஒன்பது நாட்களையும்‌, ஆழ்ந்த தியானத்தில்‌ அவர்‌: 
கழித்தார்‌ 

தாற்பத்து ஒன்பது நாட்களும்‌ தியானத்தில்‌ இருந்த: 
சமயம்‌, சுஜாதா தந்த தங்கப்‌ பாத்திரத்தைக்‌ கையில்‌ 





மாரன்‌. சச 


வைத்துக்சொண்டே இருந்த அவர்‌ சுடைச நாள்‌ அன்று, 
**இன்று இனம்‌ நான்‌ புத்த நிலையை அடைவது இண்ண 
மாயின்‌ இந்தத்‌ தங்கப்‌ பாத்திரம்‌ ஆற்றில்‌ எதிர்‌ நீந்தி 
வேகமாகச்‌ செல்லக்‌ கடவது'* என நினைத்தார்‌. 

இத்த நினைப்பு வந்ததும்‌, போதிசத்துவர்‌ அந்தத்‌ தங்கப்‌ 
பாத்திரத்தை ஆற்றில்‌ போட்டார்‌ 

உடனே அந்தத்‌ தங்கப்‌ பாத்திரம்‌ மிதந்து ஆற்றின்‌ 
நடுவே போயிற்று; அதன்‌ பின்னர்‌ அங்கிருந்து ௭இர்‌ நீந்தி. 
வெகு வேகமாகச்‌ செல்லத்‌ தொடங்கிற்று, 

பிறகு போதிசத்துவர்‌ அரச மரத்தை நாடித்‌ திரும்பிய 
போது, தலைமிது புதிய புல்கட்டு ஒன்றைச்‌ சுமந்துகொண்டு. 
ஒரு வாலிபன்‌ வருவதை அவர்‌ பார்த்தார்‌. 

வந்த வாலிபன்‌, போதிசத்துவருக்குப்‌ புல்‌ தேவைப்படும்‌ 
என நினைத்து, தான்‌ கொணர்ந்திருக்கும்‌ புல்லில்‌ எட்டுக்‌ 
கைபிடி அளவு எடுத்துப்‌ போதிச.த்துவரிடம்‌ கொடுத்தான்‌. 

வாலிபன்‌ தந்த புல்லை, போதிசத்துவர்‌ விருப்புடன்‌ 
ஏற்றுக்கொண்டார்‌. 

பின்னர்‌ அரச மரத்தை அடைந்து, அதன்‌ கிழக்குப்‌ 
பக்கத்தில்‌ நின்று மேற்குத்‌ இச்கை நோக்கினார்‌. அப்போது, 
அவருடைய உள்ளத்தில்‌ அமைதி நிலவித்று. 

ஆகவே அந்த இடத்தை ஏற்றதொரு இடமாகக்‌ கருதி, 
தாம்‌ கொணர்ந்திருந்த புல்லை, போதிசத்துவர்‌ அந்த இடத்‌ 
இல்‌ பரப்பினார்‌. 

பிறகு அந்தப்‌ புல்லின்மீது, இழக்குத்‌ இசையை நோக்‌ 
இயவாறு அமர்த்தார்‌. 'பத்த நிலையை அடையாமல்‌ இந்த 
இடத்தைவிட்டு நகருவது இல்லை! என்ற உறுதிப்பாட்டுடன்‌ 
அரச மரத்தின்‌8ழ்‌ சப்பணம்‌ போட்டுப்‌ போதிசத்துவர்‌. 
உட்கார்ந்தார்‌... 

இப்படிப்‌ போதிசத்துவர்‌ உறுதியுடன்‌ உட்கார்ந்திருந்த 
சமயம்‌, மாரன்‌ என்னும்‌ தீயவன்‌ போஇசத்துவரின்‌ உறுப்‌: 
யரட்டைக்‌ குலைக்க முயன்றான்‌. “இவருடைய விருப்பம்‌: 
கைகூடுமாயின்‌, எனது பதலியும்‌ பவிசும்‌ போய்விடும்‌. 
ஆகவே, எப்படியாவது, எந்த வகையிலாவது இவருடைய 








8 கெளதம புத்தர்‌ 


விருப்பம்‌ நிறைவேறாதபடி தடுக்க வேண்டும்‌! என்று அவன்‌. 
கருதினான்‌. 

ஆகவே, தனது படை பரிவாரங்களை எல்லாம்‌ அழைத்து 
வந்து, போதிசத்துவரை மாரன்‌* தாச்கத்‌ தொடங்கொன்‌. 

மாரனின்‌ ஆரவாரத்தைம்‌ கண்டு, அருடில்‌ இருந்த 
முனிவர்கள்‌ பயத்து ஒடிவிட்டார்கள்‌. 

போதி சத்துவரோ உறு குலையாமல்‌ இருந்த இடத்தி 
லேயே இருந்தார்‌. 

புயல்‌ காற்றாக உருக்கொண்டு, மாரன்‌ போதிசத்து 
வரைத்‌ தாக்கினான்‌. அவன்‌ தாக்கும்போது, மலைகள்‌ இடு 
கடுத்து நடுங்கின; பெரிய பெரிய விருட்சங்கள்‌ வேரோடும்‌ 
தூரோடும்‌ பெயர்த்துகொண்டு ஆகாயத்தில்‌ பறந்தன. 

போதிசத்துவரோ சோரப்‌ புயலின்‌ கொடுமையைப்‌ 
பொருட்படுத்தாது, அசைவற்று அமைதியாக இருந்தார்‌. 
"கோரமான இந்தப்‌ (பயலை, பிறர்‌ உதவியின்றியே என்னால்‌ 
சமாளிச்சு முடியும்‌. நான்‌ கடைப்பிடித்து கும்‌ பத்து: 
அறப்‌ பண்புகளுக்கு, இந்தக்‌ கொடிய புயலைச்‌ சமாளிக்கும்‌. 
ஆற்றல்‌ உண்டு' என்று கருதி, அமைதியுடன்‌ இருந்தார்‌. 

புயல்‌ உருவில்‌ வந்த மாரன்‌ தனது வலிமை முழுவதை: 
யும்‌ காட்டியும்கூட, தோல்வியடைந்தான்‌. ஆசவே, வேறு 
உருவத்தில்‌ வந்து போதிசத்துவரை அவன்‌ தாக்க முயன்றான்‌. 

பேய்‌ மழையாசப்‌ பெய்து, போதிசத்துவரை மாரன்‌ 
அசைச்சு முயன்றான்‌. 

மழை சோவென்று கொட்டியதையும்‌ பொருட்படுத்தா 
மல்‌, அரச மரத்தின்‌ அடியில்‌ போதிசத்துவர்‌ அமைதியுடன்‌ 
வீற்றிருந்தார்‌. 

இரண்டாவது முயற்சியிலும்‌ தோல்வியடை ந்த மாரன்‌. 
நெருப்பாக மாதி, போதிசத்துவரைத்‌ தாக்கலானான்‌. 

மாரன்‌ உண்டாக்கிய நெருப்புப்‌ பிழம்புகளும்‌ பொறி 
களும்‌ போதிசத்துவரைச்‌ சூழ்ந்துகொண்டன.. 

மாரன்‌ : ஆசைப்‌ பேய்களுக்கு மூலதாரமாக வீளங்கும்‌ 
ஒவாவை, மாரன்‌ என்று கூறுவது பெளத்த சமய மரபு. 











போதி ஞானம்‌. ரர 


ஆயினும்‌ அவற்றால்‌ போஇசத்துவரை ஒன்றும்‌ செய்ய 


முடியவில்லை. நெருப்புப்‌ பிழம்புகளும்‌ பொறிசளும்‌ நறு 
மணமுள்ள மலர்களாக மாறி, போதிகந்துவரின்‌ பொல வடி 
களில்‌ வி) 





இன்வாறு பல்வேறு விதங்களில்‌ முயன்றும்‌, மாரனால்‌. 
போதிசத்துவரின்‌ உறுதிப்பாட்டைக்‌ குலைக்க முடியவில்லை. 

அந்தி மாலை வரும்வரை, மாரன்‌ தமது இறமைகளை 
எல்லாம்‌ பயன்படுத்தி, போ இச.த்துவரை வெல்ல முயன்றான்‌. 

அவனால்‌ முடியலில்லை. ஆகவே, தனது தோல்வியை 
ஒப்புக்கொண்டு, மாரன்‌ போதிசத்துவரை வணங்கி விடை 
பெற்றுக்கொண்டு போய்விட்டான்‌. 

அவனுடைய படையினரும்‌ பயந்து அப்பால்‌ விலடப்‌ 
போய்விட்டார்கள்‌. 





போதி ஞானம்‌ 


மாரனும்‌ அவனுடைய படையினரும்‌ தோல்லியுற்ற. 
நேரம்‌ மாலை நேரம்‌. அவர்கள்‌ திரும்பிய பின்னர்‌, போதிசத்‌ 
துவர்‌, மீண்டும்‌ இயானத்இில்‌ ஆழ்ந்தார்‌ 
அவருடைய வெற்றியைக்‌ கொண்டாடுவதற்கு அறிகுறி 
யாக, போதி மரத்தின்‌ களைகள்‌ வளைத்து பணிவுடன்‌ போதி. 
சத்துவரை வணங்கின. 
அந்தி மயங்கி இருள்‌ எங்கும்‌ பரவத்‌ தொடங்கிற்று 
போதிசத்துவரோ இருந்த இடத்தைவிட்டுப்‌ பெயராது, 
உலூன்‌ பல்வேறு இயல்புகள்‌ பத்தி ஆழ்ந்து சிந்திக்கத்‌ 
தொடங்கினார்‌. 
இந்த உலகத்தில்‌ சகல உயிர்களும்‌ இன்பத்தோடு வாழ 
ஏங்குகின்றன; ஆயினும்‌ துன்பத்தில்‌ சிக்குண்டு அவை தவிக்‌ 
இன்றன. இதற்குக்‌ காரணம்‌ என்ன? 
இதைப்பற்றிப்‌ போதிசத்துவர்‌ ஆழ்ந்து சந்திக்கச்‌ சந்திக்க, 
அவர்‌ உள்ளத்தில்‌ அடியில்‌ வரும்‌ உண்மை புலப்படலாயிற்று:: 
பிறவி எடுத்து எடுத்து வாழ்க்கையில்‌ உழல்வதால்தான்‌ 
துன்பங்கள்‌ ஏற்படுகின்றன, அப்படியாயின்‌ பிறவி ஏற்படா 


ர கெளதம புத்தர்‌ 


மல்‌ தடுத்தா லல்லது துன்பங்களைப்‌ போக்க முடியாது, துன்‌ 
பத்தை அறவே துடைக்க வேண்டுமாயின்‌, பிறவி என்பது 
நேராதபடி தடுக்க வேண்டும்‌ என்னும்‌ உண்மையைப்‌ போதி. 
சத்துவர்‌ கண்டறிந்தார்‌. 

பிறவி நேராமல்‌ எவ்வாறு தடுப்பது? இதுபற்றிப்‌ போதி 
சத்துவர்‌ பிறகு ஆழ்த்து சந்திக்கலாஞர்‌. 

பிறலிக்குக்‌ காரணமாய்‌ இருப்பது அவா என்பதை அவர்‌ 
தெரிந்துகொண்டார்‌ 

அவா என்பது தொடர்பினால்‌ உண்டாகிறது; தொடர்பு 
பொறி புலன்களாலும்‌ மனத்தாலும்‌ ஏ.ற்படுசன்றன. 

ஆசையால்‌ உந்தப்பட்டு, அதன்‌ பயனாய்‌ அறியாமையில்‌: 
மூழ்கி, உண்மை நிலையை உள்ளது. உள்ளபடி அறிய முடி. 
யாமல்‌ பொறி புலன்கள்‌ அவதிப்படுகன்‌்றன. ஆகவே, 
அறியாமையே துன்பத்தின்‌ பிறப்பிடம்‌ என்பதை ஐயம்‌. 
இிரிபுக்கு இடம்‌ இன்றி, போதிசத்துவர்‌ தன்கு தெரிந்து 
கொஸ்டார்‌.. 

துன்பங்களுக்குக்‌ காரணம்‌ அறியாமையாயின்‌, அறியா 
மையை எவ்வாறு அகற்றுவது? 

எட்டுவித சீலங்களைக்‌ கடைபிடித்து ஒழுகுவதன்‌ மூலம்‌ 
அறியாமையை அகற்ற முடியும்‌. அந்த எட்டு வித லங்கள்‌. 
வருமாறு: 





(1) நற்காட்டி 

(2) நல்லெண்ணம்‌ 

(3) நல்வார்த்தை 

(4) நற்செய்கை: 

(5) நலவாழ்க்கை 

(6) நன்முயற்ட 

(2) நல்லவற்றைக்‌ கடைப்பிடித்தல்‌: 

(8) நல்லோர்‌ உறவு. 

எட்டுவிதமான 8லங்களை ஒருவன்‌ கடைப்பிடித்து ஒழுக 

வந்தால்‌ அறியாமை அகன்று, அறிவு விளக்கம்‌ - அதாவது. 
ஞானம்‌ - உண்டாகும்‌. ஞானத்தின்‌ பயனாய்‌, துன்பங்களி 
விருந்து விடுபட்டு, நிரந்தரமான பேரின்பத்தை ஒருவன்‌. 


போடி ஞானம்‌. 59 


பெற முடியும்‌ என்னும்‌ பேருண்மையைப்‌ போதிசத்துவர்‌. 
அறிந்தார்‌; உணர்ந்தார்‌. போதி மரத்தை அடைத்து. 
அறிவு விளக்கம்‌ பெற்றகனுல்‌, இதுவரை கெளதம போதி 
சத்துவராக இருந்த அவர்‌ அன்று முதல்‌ கெளதம புக்தர்‌. 
ஆனார்‌. 

கெளதமர்‌, புத்தர்‌ நிலையை அடைந்தபோது அவருக்கு 
வயது முப்பத்து ஐந்து. ௫. மு. 5868ம்‌ ஆண்டு, வைகாசி 
மாதம்‌ ஆரும்‌ தேதி, புதன்சிழமை, மதிநிறைந்த நன்னாளில்‌, 
இரவு நேரத்தில்‌, போதிசத்துவர்‌ பூரண ஞானத்தைப்‌ 
பெற்று - அதாவது போதி ஞானத்தை - பெற்று, பு.த்தராக 
ஆனார்‌. 

புத்தர்‌ வைகாசி மாதம்‌ முழுமதி நிறைந்த நன்னாளில்‌ 
பிறந்தார்‌; முப்பத்தைந்து ஆண்டுகளுக்குப்‌ பின்னர்‌, 
வைகாசி மாதம்‌ முழுமதி நிறைந்த நன்னாளன்று, போதி 
ஞானம்‌ பெற்றார்‌; அதன்‌ பின்னர்‌, தமது எண்பதாவது வய 
இல்‌, மூ, 5438ம்‌ ஆண்டு, வைகாசி மாதம்‌ முழுமதி 
நிறைந்த நன்னாளில்‌ செவ்வாய்க்‌ இழமையன்று, புத்தர்‌. 
பெருமான்‌, மகா பரிநிர்வாணத்தை அடைந்தார்‌. 

ஆசுவே உலூலுள்ள பெளத்தர்கள்‌ அனைவருக்கும்‌. 
வைகாசி - பெளர்ணமி நாள்‌ முக்கியமான பல சிறப்புகள்‌ 
வாய்ந்த நன்னாள்‌ ஆகும்‌. அந்த நன்னாளை உலகில்‌ இருக்கும்‌. 
பெளத்தர்கள்‌ அனைவரும்‌ வெகு விமரிசையாகக்‌ கொண்டாடு. 
இருர்கள்‌. ஆகவே அந்த தாள்‌ உலச முக்கியத்துவம்‌ பெற்று 
விட்ட ஒரு நாளாக விளங்குகிறது.*. 

போதிஞானம்‌ என்றால்‌ தனது சொந்த முயற்சியால்‌ 
அடைந்த சுயபோ.த ஞானம்‌ என்று பொருள்‌. பிறருடைய 











“புத்தர்‌ பிறந்த ஆண்டு எது என்பதில்‌ கருத்து 
வேற்றுமை நிலவூறது. சிங்கள நூல்கள்‌ புத்தர்‌ கி.மு. 
628ல்‌ பிறந்ததாகக்‌ கூறுகின்றன. பேராடிரியர்‌ இலட்சுமி 
தரசு போன்றவர்கள்‌ அ.மு. 5638ல்‌ புத்தர்‌ பிறந்ததாக 
எழுதியுள்ளனர்‌, 


80. கெளதம புத்தர்‌ 


உதவியும்‌ வழிகாட்டுதலும்‌ இன்றி, சொந்த ஊக்கத்தினாலும்‌. 
முயத்யொலும்‌ புத்தர்‌ பெருமான்‌ ஞானத்தை அடைந்தார்‌... 

ஒவ்வொரு உயிரும்‌ தன்‌ சொத்த முயற்சியாலேயே 
மேன்மையடைய வேண்டும்‌ என்பதைச்‌ சுட்டுவதற்காகவே 
போதிஞானம்‌ என்னும்‌ வார்த்தையைப்‌ பெளத்த நூல்கள்‌ 
பயன்படுத்துகின்றன. 

உத்தமமான இந்த ஞானப்பேற்றைப்‌ புத்தர்‌ அடைந்த 
அன்று, கலசத்தில்‌ பல அற்புதங்கள்‌ திகழ்ந்தன. எங்கு. 
பார்த்தாலும்‌ நறுமண மலர்கள்‌ பூத்துக்‌ குலுங்க. 
உலகம்‌ முழுதும்‌ ஒனி வெள்ளந்தால்‌ பிரகாசித்தது; ஆறு 
களில்‌ நீர்‌ நிறைய ஓடிற்று; மரங்கள்‌ பசுமையாகக காட்சி 
அளித்தன. 








நடு வழி 

பெளத்த மதத்தின்‌ ரிறப்பையும்‌ புத்தர்‌ பெருமான்‌ 
போதனை செய்த கோட்பாடுகளின்‌ இறப்பையும்‌ ஒருவன்‌ 
உள்ளது உள்ளபடி தெரிந்துகொள்ள வேண்டுமாயின்‌, அப்‌ 
போது இந்தியாவில்‌ - முக்கியமாக இழக்கு இத்‌இயா, மேற்கு. 
இந்தியா, மத்திய இந்தியாவில்‌ - நிலவின மற்ற மதங்களின்‌. 
கோட்பாடுகளை முதலில்‌ தெரிந்துகொள்வது அவசியமாகும்‌. 

அப்போ று. வடமேற்கு இந்தியாவிலும்‌, வட௫ழக்கு: 
இந்தியாவிலும்‌, முச்சியமாக இந மதங்களைப்‌ பின்பற்றி 
ஒழுகும்‌ மக்கள்‌ வாழ்ந்தார்கள்‌. 

வடமேற்கு இந்தியாவில்‌ வேதங்களையும்‌ அவற்றில்‌ 
சொல்லப்படும்‌ வேள்விமுறைகளையும்‌ பின்பற்றி ஒழுகும்‌. 
பிராமணர்கள்‌ வாழ்ந்தார்கள்‌ இவர்கள்‌ சாஇவேற்றுமை. 
சளைத்‌ இவிரமாக ஆகரித்ததோடு, பலிகொடுத்து வேள்விகள்‌. 
செய்வதையும்‌ ஆதரித்தார்கள்‌. 

பிற உயிர்களைப்‌ பலியிட்டு வேள்வி செய்வதனால்‌, தான்‌ 
செய்த பாவங்களை ஒருவனால்‌ போச்௫க்கொள்ள முடியும்‌. 
என்றும்‌, அதனால்‌ ஒருவன்‌ மேலான கதியை அடையலாம்‌ 
என்றும்‌ அவர்கள்‌ சொன்னார்கள்‌. 





நடு வழி. 61 


மற்மொரு சாரார்‌ ஜெயின மதத்தைச்‌ சார்ந்தவர்கள்‌. 
அவர்கள்‌ தீவிரமாக அஹிம்ஸையைக்‌ கடைப்பிடித்து ஒழுகிய 
தோடு, சடுமையான தவ வாழ்வை மேற்கொண்டு ஒழுக 
னார்கள்‌. மேனியை அழுக்குப்‌ படித்ததாக வைத்துக்கொண்டு 
அம்மணக்கோலத்துடன்‌ சஞ்சரித்தார்கள்‌.. 

புத்தர்‌ பெருமானுடைய போடதிஞானம்‌ இத்த இரு சார 
ருடைய திவிரப்‌ போக்குகளை ஏற்க மறுத்தது. 

ஒருவன்‌ செய்த பாவங்களுக்கு சழுவாயாக, பிறிது: 
ஓர்‌ உயிரைக்‌ கொன்று வேளவி செய்வது அறமாகாது. 
என்று புத்தர்‌ பெருமான்‌ கருதினர்‌. இது மட்டு மல்லாமல்‌, 
வைதிக மதத்தார்‌ ஏற்றிப்‌ போற்றும்‌ ஏற்றத்‌ தாழ்வுள்ள. 
சாதி வித்திய சஙகளையும்‌ அவர்‌ ஏற்‌ஃ மறுத்தார்‌. 

ஜைனர்களின்‌ இவிரமான தவ வாழ்வும்‌, அவர்களின்‌ 
அம்மணக்‌ கோலமும்‌, அழுக்குப்‌ படுந்த மேனியும்‌ புத்தர்‌ 
பெருமானின்‌ உள்ளத்துக்கு உவப்பாம்‌ இல்லை. உண்ணா 
நோன்பு இருந்து ஜைனத்‌ துறவிகள்‌ சல்லேகனை என்னும்‌ 
பெயரில்‌ உயிர்‌ துறப்பதையும்‌ கருணையுள்ளம்‌. படைத்த 
புத்தர்‌ பெருமான்‌ ஒப்பவில்லை. பிற உயிர்களைத்‌ துன்புறுத்து 
வது, கொல்வது அறமல்ல வென்றால்‌, தன்னுயிரைத்‌ துன்‌ 
புறுத்துவதும்‌, நோன்பிருந்து உயிரை விடுவதும்‌ அறமாகாது. 
என்று புத்தர்‌ பெருமான்‌ கருஇனார்‌.. 

தவிரப்‌ போக்குள்ள இந்த இரு வித நடைமுறைப்‌ 
போக்குகளையும்‌ புத்தர்‌ பெருமான்‌ ஒதுக்கிலிட்டார்‌.. 

நடுத்தரமான ஒரு வழியைப்‌ பின்பற்றுவதே நன்மை 
பயக்கும்‌ என்று புத்தர்‌ பெருமான்‌ கருதினர்‌. 

இந்த நடுத்தர நடைமுறையையே, தாம்‌ போதிக்க 
விருக்கும்‌ அறதெறிகளுக்கு அடி.ந்தளமாச அவர்‌ அமைத்துக்‌ 
கொண்டார்‌. 

உடலையும்‌ உள்ளத்தையும்‌ அபரிதமான சுகபோசங்களில்‌, 
அழுந்தச்‌ செய்வது இமை பயக்கும்‌ என்று புத்தர்‌ பெருமான்‌ 
முடிவுக்கு வந்தார்‌. தடபுடலாக வேள்விகள்‌ இயற்றி, 
புலால்‌ உண்பதும்‌, சுரா பானம்‌ அருந்துவதும்‌ விபரீத பலன்‌ 
களை விளைவித்தன. பிராமணர்சளும்‌ அரசர்களும்‌ ஒருவ 











62. கெளதம புத்தர்‌ 


ருக்கு ஒருவர்‌ உட.ந்தையாய்‌ இருந்துகொண்டு, தங்கள்‌ 
ஆதிச்சுத்தயும்‌ புகழையும்‌ நிலைதாட்டிக்கொண்டார்கள்‌ . 
யாகஙகள்‌ செய்வதனால்‌ பிராமணர்களுக்குத்‌ தட்சிணைகள்‌ 
நிறையக்‌ இடைத்தன. அதனால்‌ அவர்களின்‌ வாழ்க்கை வள 
மானதோடு, அரசர்சளிடையே, அவர்களுக்கு மதிப்பும்‌ மரி 
யாதையும்‌ ஏற்பட்டன. 

வேள்விகள்‌ செய்த அரசனுக்கு, புகழ்‌ அதிகரித்தது. 
அதனால்‌ தங்கள்‌ பதவியை நிலைநட்டிக்கொள்ளவும்‌ அரசர்‌ 
களுக்கு வாய்ப்புகள்‌ உண்டாயின. 

இதனால்‌ ஏழை எளியவர்கள்‌ நலன்‌ அடையவில்லை. 

ஆசவே, பெரும்பாலான மக்களுக்கு நலம்‌ பயக்காத, 
பெரும்பாலான மக்கள்‌ பங்குபெற முடியாத ஒரு நடைமுறை. 
அறநெறியாசாது என்று புத்தர்‌ பெருமான்‌ கருதினர்‌. 

இதஞல்‌ புதர்‌ பெருமான்‌ வேள்வியை ஒரு அறநெறி 
யாக அங்கீரிக்கவில்லை, 

இது மட்டு மல்லாமல்‌, வேள்வியில்‌ உயிர்ப்‌ பலி முக்கிய 
மான ஒரு அங்கம்‌ வசிப்பதால்‌, வேள்வியை - பிற உயிர்‌ 
களுக்குத்‌ இமை பயக்கும்‌ ஒரு சடங்கை - புத்‌.தர்‌ பெருமான்‌. 
அறநெறி என்று கொள்ளவில்லை. 

மூன்றாவதாச, வேள்வி என்பது பிராமணர்கள்‌ மட்டும்‌. 
செய்யக்‌ கூடிய ஒரு சடங்காக இருப்பதால்‌, ச£இக்கு ஒரு. 
முக்கியத்துவம்‌ சமூக அமைப்பில்‌ ஏற்பட... ஒரு வாய்ப்பு 
உண்டாகிறது. 

இந்த மூன்று காரணங்களுக்காசுத்தான்‌- பதவிப்‌ பகட்டு, 
உயிர்ப்‌ பலி, சாஇக்கு மதப்பு - வேத வேள்வியைப்‌ புத்தர்‌ 
பெருமான்‌ ஒரு அததெறியாச அங்கேரிக்கவில்லை. 

மற்றொரு சாரார்‌ பிற உயிர்களை வதம்‌ செய்யாவிட்டா. 
தும்‌, தம்‌ உயிரையும்‌ உடலையும்‌ வாட்டி வதைத்துத்‌ துன்‌ 
புறுத்தக்கொண்டார்கள்‌. 

குடும்‌ தவம்‌ செய்து உடலை வாட்டி வதைப்பது எவ்வித 
தற்பயனையும்‌ நல்காது என்பதைச்‌ சுய அனுபவத்தின்‌ மூலம்‌ 
புத்தர்‌ பெருமான்‌ கண்டறிந்தார்‌. அதனால்‌.தான்‌ கடும்‌ தவம்‌ 
செய்வதையும்‌ ஒரு அறநெறியாகக்‌ கொள்ளாமல்‌ ஒதுக்க 


மூன்று பெண்கள்‌. [்‌்‌ 


விட்டு, பெளத்த மதத்துச்கே சிறப்பைத்‌ தருவதான ஒரு 
'நடுவழியைப்‌ புத்தர்‌ பெருமான்‌ மேற்கொண்டார்‌. 

பெளத்த சமயத்தில்‌ புலன்‌ அடக்கத்துக்கும்‌ இயானத்‌. 
துக்கும்‌ இடம்‌ உண்டு. ஆனால்‌ உடலை வாட்டி வதைத்துத்‌ 
துன்புறுத்தும்‌ தவ வாழ்வுக்கு இடமில்லை. 

பெளத்த சமயத்தில்‌ வெறிக்கோ வெறுப்புக்கோ இடம்‌. 
கிடையாது. எதையும்‌ ஆற அமரச்‌ சுயசாக, நிதானமாகச்‌ 
சிந்தித்து, அறியும்‌ நாய அறிவையே ஞானம்‌ என்கிறார்கள்‌; 
அத்த அறிவினால்‌ அடையும்‌ ஆனந்தத்தையே நிர்வாணம்‌ 
அல்லது மோட்சம்‌ - ஏன்‌ழுர்கள்‌.. 

அதனால்தான்‌ புத்தர்‌ போதனை செய்த மார்க்கத்துக்கு 
நடு வழி - அல்லது மத்திய மார்க்கம்‌ - என்று பெயர்‌. 





மூன்று பெண்கள்‌ 


அரச. மரத்தின்8ழ்‌ தியானத்தில்‌ இருந்தபோது, 
வைகாசி பெளர்ணமி யன்று, போதிசத்துவருக்குச்‌ சம்போதி 
ஞானம்‌ ஏற்பட்டு, புத்தர்‌ ஆனார்‌. 

புத்தர்‌ ஆன பின்னரும்‌ மேலும்‌ தொடர்ந்து ஏழு, 
நாட்கள்‌ அதே இடத்தில்‌ புத்தர்‌ பெருமான்‌ இயானத்தில்‌ 
ஆழ்ந்து இருந்தார்‌. ஆயினும்‌ இப்போது உடலையோ 
மனத்தையோ வாட்டி வதைக்க வேண்டிய அவயம்‌ புத்தர்‌ 
பெருமானுக்கு நேரவில்லை. 

அமைதியோடும்‌ முகப்பொலிவோடும்‌ புத்தர்‌ பெருமான்‌ 
தியானத்தில்‌ ஆழ்ந்து இருந்தார்‌. அப்போது உலகத்தின்‌: 
நிலையும்‌ மக்களின்‌ மனப்போக்கும்‌ உள்ளங்கை நெல்லிக்‌ 
கனி போல, துலக்கமாக அவருக்குத்‌ தெரிந்தன. ஆசை 
என்னும்‌ வலைக்குள்‌ மாட்டிக்கொண்டு, பிறவிப்‌ பெருங்‌. 
கடலுக்குள்‌ வீழ்ந்து வீழ்ந்து மக்கள்‌ தத்‌தளித்து;த்‌ தடுமாறித்‌: 
தலிப்பதையும்‌, அதனின்று சரையேற வழி தெரியாமல்‌: 
பேதமையில்‌ மூழ்கி, மாந்தார்கள்‌ அவஇப்படுவதையும்‌ 
புத்தர்‌ பெருமான்‌ கண்டார்‌. 














64 கெளதம புத்தர்‌ 


ஆகவே, தாம்‌ அடைந்த அனுபவ ஞானத்தால்‌, இந்த 
மக்களை எவ்வாறு கரையேற்றுவது என்பதுபற்றி அவர்‌ 
சிந்திக்கலானார்‌. 

'இது சமயம்‌ மாரன்‌ வந்து மீண்டும்‌ அவரைத்‌ தாக்கத்‌ 
தொடங்கினான்‌. 

இப்பொழுதும்‌ புத்தர்‌ பெருமானிடம்‌ தோற்றுப்‌ 
போன அவன்‌ அக முசவாட்டத்துடன்‌ இருந்தான்‌. 

இதைக்‌ கவனித்த அவனுடைய புதல்லியர்‌ மூவர்‌ 
மாரனை அணுகி :*தந்தையே! தாங்கள்‌ வாட்டமுற்று 
இருக்கக்‌ காரணம்‌ என்ன?'” என்று கேட்டார்கள்‌. 

“(பூதல்லியரே! வலிமை முழுவதையும்‌ பிரயோகித்தும்‌ 
கூட, புத்தர்‌ பெருமானை என்னால்‌ வெற்றிகொள்ள முடிய 
வில்லை. அதனால்தான்‌ வாட்‌।_முற்று இருக்கிறேன்‌'” என்று. 
மாரன்‌ பதில்‌ சொன்னான்‌. 

இதைச்‌ சேட்டதும்‌ பெண்கள்‌ மூவரும்‌ கலகல வென்று 
நகைத்தார்கள்‌. யே! தாங்கள்‌ இதற்காகக்‌ கவலைப்‌ 
பட வேண்டாம்‌. நாய்கள்‌ மூலரும்‌ சென்று எங்கள்‌ இறமை 
களைக்‌ காட்டி, (/த தரைத்‌ தோற்கடிக்கிறோம்‌"” என்று கூறி 
விட்டு, பெருமிதத்துடன்‌ புத்தர்‌ பெருமானிடம்‌ சென்று 
தங்கள்‌ இறமைகளைக்‌ காட்டத்‌ தொடங்கலர்கள்‌. 

பெருமானை நோக்கி, : முனிவர்‌ பிரானே! உமக்குப்‌ 
பணிவிடைகள்‌ புரியும்‌ பொருட்டு நாங்கள்‌ மூவரும்‌ வந்திருக்‌ 
இரோம்‌'* என்று அத்தப்‌ பெண்கள்‌ மூவரும்‌ சொன்னார்கள்‌. 

புத்தர்‌ பெருமான்‌ .வர்களைப்‌ பார்ச்காமலும்‌ அவர்கள்‌. 

றக்‌ காதில்‌ வாங்கிக்கொள்ளாமலும்‌ இயான'த்தில்‌: 
ஆழ்ந்து இருந்தார்‌. 

பெண்கள்‌ மூவரும்‌ முனைந்து நின்று பெருமானுக்கும்‌. 
பணிவிடைகள்‌ புரித்தார்கள்‌; அவருக்கு அணித்தே பரபரப்‌ 
யுடன்‌ திரிந்தார்கள்‌. 

இதைக்‌ கவனித்த புத்தர்‌ பெருமான்‌ அவர்களை நோக்க, 
"எதற்காக நீங்கள்‌ இங்கே வந்திருக்கிறீர்கள்‌? ஆசைகளை 
அடக்கக்‌ கட்டுப்படுத்தவும்‌ அறவே ஒழிக்கவும்‌ இயலாதவர்‌ 
களிடம்‌ வேண்டுமானால்‌ உங்கள்‌ சைவரிசைகளைக்‌ காட்டி 







கூ, 





மூன்று பெண்கள்‌ 65 


நீங்கள்‌ வெற்றி பெற முடியும்‌. ஆனால்‌, நானோ அவா, 
பேதைமை ஆ$யவற்றிலிருந்து விடுபட்டவன்‌. புத்‌.த நிலையை 
அடைந்து இருப்பவன்‌; எந்த வழியில்‌ முயன்றாலும்‌ என்னை 
உங்களால்‌ வெற்றிகொள்ள முடியாது!” என்று சொன்னார்‌. 
இப்படிப்‌ புத்தர்‌ பெருமான்‌ சொன்னதும்‌ மாரன்‌ புதல்‌: 
வியர்‌ மூவரும்‌ மருஸ்டு போனார்கள்‌. தங்கள்‌ தந்‌ைத தங்க 
ளஞக்கு முன்னெச்சரிக்கையாக அறிவுறுத்தியதை நினைவு 
படுத்திக்கொண்டு, இரும்பிவிட்டார்கள்‌. 

இதன்‌ பின்னர்‌, (/த்தர்‌ இருந்த போதி மரத்து அருகே, 
பிராமணன்‌ ஒருவன்‌ ௯ூச்சலிட்டுக்கொண்டு வந்தான்‌. 
உயர்ந்த சாதியில்‌ பிற3தவன்‌ என்னும்‌ அகந்தையுடன்‌, 
புத்தர்‌ பெருமானோடு அவன்‌ வாதம்‌ செய்யத்தொடங்கனன்‌ - 

பெருமான்‌ கூறிய அறங்களைச்‌ செவிமடுத்த பின்னர்‌, 
அவன்‌ அவரை நோக்கி, '“பெளதமரே! உம்மிடம்‌ இரண்டு 
கேள்விகள்‌ கேட்க நான்‌ பிரியப்படுகறேன்‌ அந்தணன்‌ 
என்னும்‌ பெயர்‌ எவ்வாறு ஏற்பட்டது? எந்த எத்தக்‌ கடமை 
களை நிறைவேற்றினால்‌ ஒருவன்‌ உண்மையான அந்தணராக. 
விளங்கலாம்‌?”” என்று கேட்டான்‌. 

இந்த இரு கேள்விகளுக்கும்‌ புத்தர்‌ பெருமான்‌ பதில்‌: 
சொன்ஞார்‌.. 

"எவன்‌ ஆசைகளை அடக்கக்‌ கட்டுப்படுக்தி, பேத புத்தி 
யையும்‌ காமக்‌ கலக்கத்தையும்‌ விட்டொழித்து, பரிபூரண 
நிலையை அடைய முயன்றுகொண்‌ டிருக்கிரானோ அவனே 
உண்மையான அந்தணன்‌ ஆவான்‌. 

**மற்றும்‌ சிலர்‌ தங்களை அந்தணன்‌ என்று சொல்லிக்‌ 
கொள்வார்கள்‌. தாங்கள்‌ உயர்ந்த சாதியினர்‌ என்று, 
மமதையுடன்‌ நடந்துகொள்வார்கள்‌. பரபரப்புடன்‌ நடப்‌ 
பார்கள்‌; கூச்சலிட்டுப்‌ பேசுவார்கள்‌. ஆசைகளைக்‌ கட்டுப்‌ 
படுத்த முயலாமல்‌ அலைவார்கள்‌. சாதியாலும்‌ பிறப்பாலும்‌ 
பிராமணர்கள்‌ என்று தங்களை இவர்கள்‌ சொல்லிக்கொள்‌ 
வார்கள்‌. 

உண்மையான அத்தணன்‌ முரட்டுத்தனமாகப்‌ பேசவும்‌ 
மாட்டான்‌; காரியங்களைச்‌ செய்யவும்‌ மாட்டான்‌. ஆசை 


புசு 











[.:] கெளதம புத்தர்‌ 


களைக்‌ கட்டுப்படுத்தி அடக்கத்துடன்‌ நடப்பான்‌, தகுதிக்‌ 
குறைவான எந்தச்‌ செயலையும்‌ புரிய மாட்டான்‌. இயானமும்‌. 
பிரார்த்தனையும்‌ செய்வதில்‌ காலத்தைச்‌ செலவிடுவான்‌. 
அவனிடம்‌ சந்தேகமோ, தடுமாற்றமோ, அகந்தையோ 
இருக்காது. இத்தசைய ஒருவனைத்தான்‌ உண்மையான 
அந்தணன்‌ என்று சொல்லலாம்‌'* என்று பதில்‌ சொன்னார்‌. 

இந்தப்‌ பதிலைக்‌ கேட்ட.தும்‌, அந்தப்‌ பிராமணன்‌ திருப்தி 
அடைந்தான்‌. 

எழுந்து புத்தர்‌ பெருமானை வலம்வந்து வணங்க அவரி 
டம்‌ விடைபெற்றுக்கொண்டு போய்விட்டான்‌. 

பிராமணன்‌ போன பின்னர்‌, புத்தர்‌ பெருமான்‌ மீண்டும்‌. 
(தியானத்தில்‌ ஆழ்ந்தார்‌. 








மூதல்‌ பெளத்தர்கள்‌ 

போதி மரத்தின்‌ வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு: 
ஆலய நான்கு திசைகளிலும்‌, இருந்து பெருமான்‌ தியானம்‌ 
செய்தார்‌. ஒவ்வொரு இசையிலும்‌ ஏழு நாட்களைத்‌ 
'இயானத்தில்‌ அவர்‌ கழித்தார்‌. 

இப்படி மொத்தம்‌ நாற்பத்து ஒன்பது நாட்களைப்‌ புத்தர்‌ 
பெருமான்‌ தியானத்தில்‌ சழித்தார்‌. போதி ஞானம்‌ கட்டிய 
பின்னர்‌, மேலும்‌ தொடர்ந்து மூன்று வாரங்களைத்‌ இயானத்‌ 
இல்‌ செலவிட்டார்‌. 

அதனால்தான்‌ சுஜாதா அளித்த உணவுக்குப்‌ பின்னர்‌, 
இருபத்து ஓராவது நாளில்‌ போதி ஞானம்‌ பெற்றூர்‌ 
என்று சிலரும்‌, நாற்பத்து ஒன்பதாவது நாளில்‌ போதி. 
ஞானம்‌ பெற்றுர்‌ என்று சிலரும்‌ எழுதி இருக்கிறார்கள்‌. 

சுஜாதா கொடுத்த பாற்பாயசம்‌ போதுமானதாய்‌. 
இருந்தது. 

இதன்‌ பின்னர்‌ புத்தருக்குப்‌ பச உண்டாயிற்று. 

இது சமயம்‌ இரண்டு வைசியர்கள்‌ ஐநூறு வண்டிகளில்‌: 
சரக்குகளை ஏற்றிக்கொண்டு புத்தர்‌ போதி ஞானம்‌ அடைத்த. 
காட்டு வழியாக வந்துகொண்டிருந்தார்கள்‌. 


முதல்‌ பெளத்தர்கள்‌. 67 


வழியில்‌ சிறந்த துறவி ஒருவர்‌ இயானத்தில்‌ ஆழ்ந்து: 
இருப்பதைப்‌ பார்த்தார்கள்‌. அவர்கள்‌ விருப்புட.ன்‌ தேனும்‌ 
உணவும்‌ கொடுத்தார்கள்‌. உணவை அங்கேரித்து உண்ண 
வேண்டும்‌ என்று பணிவோடு வேண்டி வணங்கினார்கள்‌. 

அவர்கள்‌ இருவரும்‌ தந்த உணவைப்‌ புத்தர்‌ பெருமான்‌. 
விருப்புடன்‌ ஏற்றுக்கொண்டார்‌. 

வியாபாரிகள்‌ இருவரும்‌ தரும்‌ இந்த உணவை ஏற்றுக்‌ 
சொள்ளப்‌ புத்தரிடம்‌ பாத்திரம்‌ எதுவும்‌ இல்லை. 

இதை அறிந்ததும்‌ நீலக்‌ கல்லில்‌ செதுக்கி எடுத்த பாத்‌: 
திரம்‌ நான்கை எடுத்து வந்து, நான்கு தேவர்கள்‌ புத்தரிடம்‌ 
கொடுத்தார்கள்‌. 

நான்கு தேவர்களின்‌ மனம்‌ சஞ்‌ சலமடையக்‌ கூடாது. 
என்ற கருத்தில்‌ நான்கு பாத்திரங்களையும்‌ வாங்‌, புத்தர்‌. 
ஒன்று சேர்த்தார்‌ 

உடனே அந்த நான்கு பாத்திரங்களும்‌ ஒரு பாத்திரமாக 
ஆகிவிட்டன... 

அந்தப்‌ பாத்திரத்தில்‌, வைசியர்கள்‌ இருவரும்‌ தரும்‌. 
உணவைப்‌ புத்தர்‌ பெருமான்‌ ஏற்றுக்கொண்டார்‌. 

இதன்‌ பின்னர்‌ அத்த வணிகர்கள்‌ இருவரும்‌ புத்தரிடம்‌, 
“பெருமானே! எங்களைத்‌ தங்களின்‌ பக்தர்களாகத்‌ தாங்கள்‌ 
அங்கேரித்து அருள வேண்டும்‌. வாழ்நாள்‌ முழுவதும்‌ தங்கள்‌ 
போதனைகளைப்‌ பின்பற்றி நடக்க நாங்கள்‌ சத்தமாய்‌. 
இருக்கிறோம்‌'” என்று வேண்‌டிஞர்கள்‌.. 

புத்தரும்‌ சம்மதித்து, அந்த வணிகர்கள்‌ இருவரையும்‌ 
தாம்‌ போதிக்க இருக்கும்‌ மதத்தைப்‌ பின்பற்றுவோராக 
அங்கீகரித்துக்கொண்டார்‌. இவர்களுள்‌ ஒருவன்‌ பெயர்‌ 
இிரிபுஷன்‌; மற்றொருவன்‌ பெயர்‌ பல்லிகள்‌. 

இந்த இருவரும்‌ பெளத்த சமயத்தைத்‌ தழுவிய முதல்‌ 
இல்லறத்தோர்‌ ஆவர்‌. 

இந்த இருவரும்‌, பெளத்த சமய மணிகள்‌ மூன்றனுள்‌. 
முதல்‌ இரு மணிகளைக்‌ கூறிப்‌ பெளத்த சமயத்தைத்‌ தழுவி. 
னோர்‌ ஆவர்‌. 

கீழ்வரும்‌ மூன்று வாக்கியங்களும்‌ பெளத்த சமயத்தில்‌ 


ப்‌] கெளதம புத்தர்‌ 


மூம்மணிகள்‌ என்று சொல்லப்படும்‌. பெளத்த சமயத்தைத்‌: 
,தழுவுவோரும்‌ சரி, பின்பற்றுவோரும்‌ சரி, இந்த மூன்று: 
மகா வாக்கயங்களைச்‌ சொல்லுவது அவசியம்‌: 

(1) புத்தம்‌ சரணம்‌ கச்சாமி. 

(8) தம்மம்‌ சரணம்‌ கச்சாமி. 

(3) சங்கம்‌ சரணம்‌ கச்சாமி. 

இந்த மூன்று மணிகளுள்‌, சங்கம்‌ இனிமேல்தான்‌ அமைய 
இருப்பதால்‌, ஈழ்‌ற இரு மணிகளையும்‌ மொழிந்து, வணிகர்‌ 
இருவரும்‌ பெளத்த சமயத்தைத்‌ தழுவினார்கள்‌. இதை: 
முத்திற மாளிமை மும்மையின்‌ வணங்‌ என்று தமிழ்‌ நூல்‌: 
மணிமேகலை கும்‌. 

இதன்‌ பின்னர்‌, புத்தர்‌ பெருமானை வணங்கி விடை 
பெற்றுக்கொண்டு, அவர்கள்‌ தம்‌ களர்‌ திரும்பினார்கள்‌. 


பிரம்மாவின்‌ வேண்டுகோள்‌ 


போதிஞானத்தை மக்களிடையே எவ்வாறு பரப்புவது: 
என்பதுபற்றிய சிந்தனையில்‌ புத்தர்‌ ஆழ்ந்தார்‌. 

**சொந்த முயற்சியாலும்‌ தியானத்தாலும்‌ நான்‌ போதி 
ஞானத்தை இப்போது அடைந்திருக்கறேன்‌. ஆழ்ந்த: 
இந்தப்‌ போது ஞானத்தை மக்களிடையே பரப்பினால்‌ அதை 
அவர்கள்‌ புரிந்துகொண்டு பின்பற்றுவார்களா? மக்களோ 
பந்த பாசங்களில்‌ கட்டுண்டு, அறியாமையில்‌ மூழ்கி அவதிப்‌. 
படுகிறார்கள்‌. காரணம்‌ என்பது என்ன? காரியம்‌ என்பது 
என்ன? காரணத்துக்கும்‌ காரியத்துக்கும்‌ உள்ள தொடர்பு 
என்ன? இவற்றைப்பற்றி எல்லாம்‌ சொன்னால்‌ அவர்களால்‌ 
புரிந்தகொள்ள முடியமா? புரோசிதன்‌ ஒருவனின்‌ உதவியில்‌: 
லாமலே ஒருவனால்‌ மேலான கதியை அடைய முடியும்‌ என்று. 
சொன்னால்‌ அதை அவர்கள்‌ நம்புவார்களா? உலகத்தின்மீது: 
கொண்டுள்ள ஆசா பாசங்களை விட்டொழித்து, ஆனந்த 
மயமான நிர்வாணப்‌ பேற்றை அடைய முன்வந்து முயல்வார்‌. 
களா? அறிஞர்களைத்‌ தவிர்த்து, மற்றவர்களால்‌ நான்‌ செய்‌ 


பிரம்மாவின்‌ வேண்டுகோள்‌. 82. 


யும்‌ போதனைகளையும்‌ புரிந்துகொள்ள முடியாதே? என்று 
பலவாறு சிந்தித்தார்‌. 

இது சமயம்‌ பிரம்மா வானிலிருந்து பூலோகத்துச்கு வந்து 
பெருமானை அணு, '*பெருமானே! தாங்கள்‌ கண்ட இந்தப்‌ 
போதனைசளை மனிதகுலம்‌ மேன்மையடையும்‌ பொருட்டு, 
பரப்புவது அவசியமாகும்‌, அறிஞர்கள்‌ சிலராவது அவற்றால்‌ 
பயன்‌ அடையட்டும்‌. இல்லையேல்‌ அவர்களும்‌ உங்கள்‌ 
போதனைகளை அறிய முடியாது போகும்‌. அதனால்‌ நீங்கள்‌ 
பெற்ற போது ஞானத்தை, மன்பதை தெரிந்துகொள்ளும்‌ 
வாய்ப்பை இழந்துவிடும்‌! ! என்று நினைவுபடுத்தினார்‌.. 

பிரம்ம தேவன்‌ இவ்வாறு வேண்டியதும்‌, அவருடைய 
விருப்பத்துக்குப்‌ புத்கர்‌ பெருமான்‌ இசைத்தார்‌.  *ஆம்‌, 
நான்‌ சண்டறிந்த உண்மைகளைப்‌ பற்றின்றி வாழும்‌ மச்ச 
ஸிடையே பரப்பாவிடில்‌, அதை அவர்கள்‌ அறிய முடியாது. 
போக நேரும்‌. அதனால்‌ அவை மறைந்து மன்பசைக்குப்‌. 
பயன்படாது போகும்‌" என்ற முடிவுக்கு வந்தார்‌. 

புத்தர்‌ பெருமானின்‌ மனநிலை தெரிய வந்ததும்‌, மகழ்ச்சி 
அடைந்து பிரம்ம தேவர்‌ தமது உலகம்‌ திரும்பினார்‌. 

இதன்‌ பின்னர்‌, காம்‌ ஈண்டறித்த அறங்களை முதலில்‌: 
யாருக்குப்‌ போ இப்பது? என்பதுபற்றிப்‌ புத்தர்‌ பெருமான்‌ 
சந்தித்தார்‌. 

*(பரிசுத்தமானவராயும்‌, ஆசா பாசங்களால்‌ அலையாத 
வராயும்‌, கூறுவதை எளிதில்‌ கிரசித்துக்கொள்பவராயும்‌, 
இருப்பது நல்லது”* என்று புத்‌.தர்‌ பெருமான்‌ நினைத்தார்‌. 

அப்போது ஆளாரா காலாம முனிவரைப்‌ பற்றிய 
நினைப்பு வந்து, **தமது அறகெறிகளை முதலில்‌ ஆளாரா. 
காலாமன்‌ என்பவருக்குப்‌ போதிக்க நினைக்கிறேன்‌. நான்‌ 
கூறும்‌ அறநெறிகளை அவர்‌ புரிந்துகொள்வார்‌*” என்று: 
கருதினார்‌. 

உடனே அருலல்‌ இருந்த தேவன்‌ ஒருவன்‌ **பெருமானே! 
ஆளாரா காலாமன்‌ இறந்து ஏழு நாட்கள்‌ ஆகன்றன”” என்று 
கூறினான்‌. 

இதன்‌ பின்னர்‌. '!அப்படியானால்‌, உத்தகருக்கு உபு. 














70. கெளதம புத்தர்‌ 


ேதரிக்கலாம்‌”! என்று புத்தர்‌ பெருமான்‌ கருதினார்‌. 

அவர்‌ முன்‌ தினம்‌ இறந்துபோனார்‌ என்பது புத்தர்‌ பெரு 
மானுக்குத்‌ தெரியவந்தது. 

ஆகவே தம்முடன்‌ கூட இருந்து தவம்‌ செய்த ஐந்து: 
'தவசியருக்கு உபதே?க்கலாம்‌ என்று புத்தர்‌ பெருமான்‌ 
நினைத்தார்‌. 

அப்போது அவர்கள்‌ **இப்பொழுது எங்கே இருக்கிறார்‌ 
களோ?'” என்று யோடத்தார்‌. 

காசிக்குப்‌ பக்கத்தில்‌ இருக்கும்‌ இப தனத்தில்‌, மான்கள்‌ 
இரியும்‌ சோலையில்‌ அவர்கள்‌ இருப்பதாகத்‌ தமது தெய்வீக 
உணர்வால்‌ தெரிந்துகொண்டார்‌. 

ஆகவே சிறிது காலம்வரை உருவேலா வனத்தில்‌ இருந்து 
விட்டு, காசியை தோட்‌ புறப்பட்டார்‌ புத்தர்‌ பெருமான்‌. 

புத்த கயைக்கும்‌ போதி மரத்துக்கும்‌ இடைவெளியில்‌ 
சென்றுகொண்‌ டிருந்தபோது, ஆகத்‌ துறவி ஒருவரைப்‌: 
புத்தர்‌ பெருமான்‌ சந்தித்தார்‌. 

அந்த ஆகத்‌ துறவி, பு.த்தர்‌ பெருமானுக்கு முதலில்‌ 
முசமன்‌ கூறிவிட்டு '*நண்பரே! உமது மேனியும்‌ நடையுடை 
பாவனைகளும்‌ உயர்ந்தவனவாய்‌ இருக்கின்றன. துறவறத்தை 
மேற்கொண்டு இருக்கும்‌ நீர்‌ எந்த ஆச்சாரியரைப்‌ பின்பற்று 
கறீர்‌? எக்தக்‌ கோட்பாடுகளை நீர்‌ அங்கீகரித்து ஒழுகுகிதீர்‌?** 
என்று கேட்டார்‌. 

1*நண்பரே! எந்த ஆச்சாரியரையும்‌ நான்‌ பின்பற்ற 
வில்லை. நானே கண்டுபிடித்த அறநெறிகளை உபதேக்கும்‌ 
பொருட்டு நான்‌ வாரணாடக்குச்‌ செல்கிறேன்‌. நான்‌ போதிக்க 
இருக்கும்‌ அறநெறிகள்‌ மகத்தானவை. நிர்வாண மோட்‌ 
சத்தை அளிக்கவல்லவை”' என்று பதில்‌ சொன்னார்‌. 

இதைக்‌ கேட்டதும்‌ உபாகன்‌ என்னும்‌ ஆசீவகத்‌ துறவி 
“*நண்பரே! உமது கோட்பாடுகள்‌ அபரிதமான வெற்றியைப்‌: 
பெறும்‌** என்று கூறினார்‌. பிறகு வேறு ஒரு வழியில்‌ அவர்‌ 
'போய்கிட்டார்‌. 

இதன்‌ பின்னர்‌ பிரயாணம்‌ செய்து செய்து, பெருமான்‌ 
வாரணாசியை அடைந்தார்‌. 


கெளதம புத்தர்‌ 
வரலாறு 


மத்திம மார்க்கம்‌ 


உ பாசன்‌ என்னும்‌ ஆ£வகத்‌ துறவி வேறு வழியில்‌ பிரிந்து 
சென்ற பின்பு, பல்வேறு இடங்களுக்குச்‌ சென்ற புத்தர்‌ 
பெருமான்‌ கடையாக வாரணாசியை அடைந்தார்‌. 

இதனம்‌ என்னும்‌ மான்‌ வனத்தில்‌, தவசிகள்‌ ஐவரும்‌ 
இருப்பதாக அறிந்து, புத்தர்‌ பெருமான்‌ அங்கே போனார்‌. 

புத்தர்‌ பெருமான்‌ தங்ககா நாடி வருவதை அந்த ஐந்து: 
தாபதர்களும்‌  பார்த்துவிட்டனர்‌. உடனே அவர்கள்‌. 
தங்களுக்குள்‌ **நண்பர்களே! சிரமணர்‌ கெளதமர்‌ நம்மை 
நாடி வருகிறார்‌. தவம்‌ செய்வதை உதறித்‌ தள்ளிய அவரை, 
அதனால்‌ உறுதி குன்றிய அவரை, நாம்‌ ௨.பசரிக்கவும்‌ கூடாது; 
எழுந்து மரியாதை செய்யவும்‌ கூடாது” என்று பேசிக்‌ 
கொண்டார்கள்‌. 

ஆயினும்‌ தாங்கள்‌ கொண்ட முடிவுப்படி அந்தத்‌. 
தாபதர்களால்‌ நடக்க முடியவில்லை. 

புத்தர்பெருமான்‌ அருகே வந்ததும்‌ அந்த ஐவரும்‌ எழுந்து: 
நின்று புத்தர்‌ பெருமானை வணங்கி வரவேற்றார்கள்‌. ஆசனம்‌. 
கொடுத்து முறைப்படி உபசரித்தார்கள்‌. !*நண்பர்‌. 
கெளதமரே! உமக்கு நல்லரவு” ' என்று கூறினார்கள்‌. 

உடனே பெருமான்‌ அவர்களிடம்‌ *;தவசகளே!. 
பெயரைச்‌ சொல்லியோ நண்பன்‌ என்றோ என்னை அழைச்கா. 
தீர்கள்‌. நான்‌ பெற்று இருக்கும்‌ மேலான ஞானத்தைப்‌. 
உங்களுக்கு உபதே?ிக்கும்‌ பொருட்டு வந்திருக்கேன்‌. அந்த 
அறதெறிகளைக்‌ கடைப்பிடித்து ஒழுகினால்‌, மேலான கதியை 
அடையலாம்‌” என்று சொன்னார்‌, 





72 கெளதம புத்தர்‌ 


புத்தர்‌ இவ்வாறு சொன்னதும்‌ அந்த ஐந்து தாபதர்களும்‌: 
அவர்‌ சொன்னதை நம்ப மறுத்தனர்‌. 

ஆனால்‌ புத்தரோ, அவர்களுக்கு நம்பிக்கை பிறக்கும்‌. 
விதமாக, தாம்‌ அடைந்திருக்கும்‌ போதி ஞானத்தைப்பற்றி, 
உறுதியோடும்‌ ஊக்கத்தோடும்‌ சொல்ல முனைந்தார்‌... 

அவர்‌ அடைந்த போதி ஞானம்‌ பிறர்‌ உதவியினாலோ 
அல்லது பிறர்‌ செய்த போ தனைசளின்‌ பயனாகவோ ஏற்பட்ட 
ஒரு ஞானம்‌ அன்று, சொந்த முயற்சியாலும்‌ சுய அனுபவத்‌ 
தாலும்‌ ஏற்பட்ட ஞானம்‌ அது; அதனால்தான்‌ தாரம்‌ கண்டு 
அறிந்த உண்மைகளை உறுதியோடும்‌ நம்பிக்கையோடும்‌. 
பிரச்சாரம்‌ செய்யப்‌ புத்தர்‌ பெருமான்‌ முனைந்தார்‌. 

மனிதன்‌ ஆனந்தமாக வாழ்ந்து, பேரானந்தத்தில்‌ 
இளைக்க வேண்டுமாயின்‌, அது பதனியாலும்‌ பணத்தாலும்‌, 
அதிகாரத்தாலும்‌, போக போச்சியங்களை அனுபவிப்ப 
தாலும்‌ கிட்டாது என்பதை, சொந்த அனுபவத்தால்‌ புத்தர்‌ 
பெருமான்‌ கண்டறிந்தார்‌. 





அரச குமாரனாய்ப்‌ பிறந்து, அரச குமாரனாய்‌ வளர்ந்து, 
அரச குமாரனாய்‌ வாழ்ந்த அவருக்கு, அந்த ௮ரச வாழ்க்கை 
ஆனந்தத்தைக்‌ கொடுக்கவில்லை. சுற்றுச்‌ சூழலில்‌ வறுமை 
யும்‌ பிணியும்‌ அறியாமையும்‌ அகந்தையும்‌ ஆசையும்‌ சூழ்ந்‌ 
இருக்கும்பொழுது, தாம்‌ மட்டும்‌ இன்பத்தின்‌ நடுவே 
வாழ்வது, உண்மையான இன்பம்‌ ஆகாது; ஆசவும்‌ முடியாது. 
என்று புத்தருடைய கருணை உள்ளம்‌ கருதற்று. 

அதனால்தான்‌ பொன்னும்‌ பொருளும்‌ பெண்ணும்‌ 
உண்மையில்‌ இன்பம்‌ பயப்பவை அன்று என்பதைக்‌ கண்டு. 
புத்தர்‌ பெருமான்‌ துறவற வாழ்வை மேற்கொண்டார்‌; 
சுகபோக வாழ்க்கையை உதறித்‌ தள்ளி அரண்மனையை 
வீட்டுப்‌ புறப்பட்டார்‌. 

அவர்‌ காலத்தில்‌, துறவறத்தை மேற்கொள்வ.தனால்‌, 
மட்டும்‌ பேரின்பம்‌ கட்டாது; கடும்‌ தவம்‌ செய்து உடலை 
வரத்தினால்‌ மட்டுமே ஒருவன்‌ வீடு பேற்றை அடையலாம்‌. 
என்னும்‌ ஒரு கருத்து மக்களிடையே நிலவீற்று.. 


முதற்‌ போதனை. ரச 


ஆகவே, அந்தத்‌ துறையில்‌ கவனம்‌ செலுத்தி, புத்தர்‌ 
பெருமான்‌ ஆறு ஆண்டுகள்‌ கடும்‌ தவம்‌ புரிந்தார்‌. 
அதனால்‌ உடல்‌ பலவீனம்‌ அடைந்ததைத்‌ தவிர்த்து, வேறு 
பலன்‌ கட்டவில்லை. 

இதை அறிந்ததும்‌, அரண்மனை வாழ்வை உதறித்‌ 
,தள்ளியதைப்‌ போலவே, கடுமையான தவ வாழ்வையும்‌: 
புத்தர்‌ பெருமான்‌ உதறித்‌ தள்ளினார்‌. 

இந்த இரு அனுபவங்களையும்‌ கொண்டு, சுகபோகத்தில்‌ 
அழுந்திக்‌ பெப்பதும்‌ தக்க பலனைத்‌ தராது; கடும்‌ கவம்‌ 
புரிவதும்‌ தக்‌ல பலனைத்‌ தராது என்று அவர்‌ ஒரு முடிவுக்கு 
வந்தார்‌. 
தீவிரமான இந்த இரு போக்குகளையும்‌ புத்தர்‌ பெருமான்‌ 
ஒதுக்கிவிட்டார்‌. ஆசைப்‌ பேய்க்கு அடிமையாகாமலும்‌, 
உடலையும்‌ உள்ளத்தையும்‌ துன்புறுத்தி வாட்டி. வதைக்கா 
மலும்‌ ஆனத்த நிலையை ஒவ்வொரு ஜீவனும்‌ சய முயற்சியால்‌ 
அடையக்‌ கூடிய ஒரு வழியைப்‌ புத்தர்‌ பெருமான்‌ கண்டறிந்‌ 
தார்‌. அத்த வழிக்கு மத்திம மார்க்கம்‌ என்று பெயர்‌. 

பெளத்த மதத்‌ தத்துவங்கள்‌ அனைத்தும்‌, இந்த மத்திம 
மார்க்கத்தை அடிப்படையாகக்‌ கொண்டு விளங்குடின்‌்றன- 

இந்த ஐந்து தாபதர்களுக்கும்‌ தாம்‌ கண்டறிந்த நடு. 
வழியைத்தான்‌ புத்தர்‌ பெருமான்‌ முதலில்‌ உபதே௫த்தார்‌.. 

புத்தர்‌ பெருமான்‌ முதன்‌ மு.தலாகச்‌ செய்த உபதேசத்தை 
இனிக்‌ கவனிக்சலாம்‌. 











முதற்‌ போதனை 


தாபதர்கள்‌ ஐவரும்‌ புத்தர்‌ பெருமானின்‌ போதனையைக்‌ 
கேட்கச்‌ சம்மதித்ததும்‌, தாம்‌ கண்ட அறநெறிகளைப்‌ புத்தர்‌. 
பெருமான்‌ அடியில்‌ வருமாறு அவர்களுக்கு விவரித்தார்‌. 
*:தாயதர்களே! நிர்வாணப்‌ பேற்றை அடை.ய விரும்பு 
பவர்கள்‌ இவிரமான இரு வழிகளைப்‌ பின்பற்றலாகாது.. 
“அந்த இரு வழிகளும்‌ யாவை? 


74 கெளதம புத்தர்‌ 


“ஒன்று ஆசை வயப்பட்டு, சுகபோகத்தில்‌ அழுந்திக்‌ 
இடைப்பது. இது தரமில்லாத வழி; சாதாரணமான வழி; 
பயனற்ற வழி; கண்ணியக்‌ குறைவான வழி. 

மத்றொன்று. உடலை வாட்டி வதைத்து அவதிப்படும்‌ 
தவ வழி. இந்த வழியும்‌ துன்பமயமான வழி; பயனில்லாத: 
வ 

-இிவிரமான இந்த இரு வழிகளையும்‌ ஒதுச்இவிட்டு, 
,ததாகதர்‌* நடு வழி ஒன்றைக்‌ கண்டுபிடித்து இருக்‌இருர்‌. 

**அந்த வழியில்‌ ஒருவன்‌ செல்லுவானாயின்‌, ஞானம்‌. 
பெற்று அமைதியான முறையில்‌ நிர்வாணப்‌ பேற்றை அவன்‌ 
அடையலாம்‌; அடைய முடியும்‌. 

1*எது எதைக்‌ கடைப்பிடித்தால்‌, ஒருவனுக்கு அறிவு: 
விளக்கம்‌ உண்டாகும்‌? 

“எட்டுவித சீலங்களால்‌, ஒருவன்‌ அறிவு விளக்கத்தைப்‌ 
பெற முடியும்‌. அவை யாவன: 
நற்காட்டி 
நல்லெண்ணம்‌: 
நல்வார்த்தை 
நற்செய்கை 
நல்வாழ்க்கை 
நன்‌ மூயற்டி 
நல்லவற்றைக்‌ கடைப்பிடித்தல்‌ 
நல்லோர்‌ உறவு, 

**இவை எட்டும்‌ நடுவழியின்‌ உறுப்புக்கள்‌ ஆகும்‌. 

**இந்த எட்டுச்‌ சீலங்களும்‌, துன்பத்தைத்‌ துடைத்து, 
பேரின்பத்தைக்‌ கொடுக்கும்‌ வாயில்களும்‌ ஆகும்‌. 

**பேரின்ப நிலையை அடைய விரும்பும்‌ ஒருவன்‌ முதலில்‌, 
நான்கு பேருண்மைகளை அறிவது அவசியம்‌ ஆகும்‌. இத்த 
நான்கு பேருண்மைகளை அடித்‌ தளமாகச்கொண்டே உண்மை. 
யான உலகியலை நாம்‌ உள்ளது உள்ளபடி. அறிய முடியும்‌, 
அந்த அடிப்படைப்‌ பேருண்மைகள்‌ வருமாறு: 


யக கல்லல்‌ 


'ததாகதர்‌ : உண்மையான ஞானத்தைப்‌ பெற்றவர்‌, 


முதற்‌ போதனை 75 


(1) துக்கம்‌ 

(2) துக்க காரணம்‌ 

(3) துக்க நிவர்த்தி 

(&) துக்க நிவர்த்இக்கு உரிய வழிகள்‌ 
ம்‌ 


இவற்றில்‌ துக்கம்‌ என்பது என்ன? 

"பிறப்பது துக்கம்‌; மூப்படைவது துக்கம்‌; இறப்பது: 
துக்கம்‌. நேரய்வாய்ப்படுவது துக்கம்‌; விருப்பமில்லாத 
வற்றுடன்‌ சேர்ந்திருப்பது துக்கம்‌; பிரியமானவர்களை 
விட்டுப்‌ பிரிவது துக்கம்‌; சவலை, ஏக்சம்‌, ஏமாற்றம்‌ 
அனைத்தும்‌ துக்கம்‌. ஐம்பொறிகளின்‌ கூட்டுறவினால்‌. 
ஏற்படும்‌ விளைவுகள்‌ அனைத்தும்‌ துக்கம்‌ தருவன. 

2 


**இதுவரை துக்கம்‌ என்பதைப்பற்றிக்‌ கூறினேன்‌. 
1*இனி, துக்குத்துக்குக்‌ காரணங்கள்‌ யாவை என்பது 
பற்றிக்‌ கூறுகிறேன்‌: 

**தாபதர்களே! அவா.தான்‌ துக்கத்துக்குக்‌ காரணம்‌ 
ஆகும்‌. அவாவினால்‌ பிதப்பு ஏற்படுகிறது. பிறப்பினால்‌. 
துக்கம்‌ ஏற்படுகிறது. 

4 

1-அப்படியரயின்‌, இவ்வாறு ஏற்படும்‌ துக்கத்தை 
நிவர்த்தி செய்துகொள்வது எப்பது? 

"அவாவை அடியோடு தொ௯த்துவிட்டால்‌, பிறகு 
பிறவி ஏற்படாது; அதன்‌ பயனால்‌ துக்கமும்‌ இல்லாது 
போகும்‌. 

4 

அவாவை அடியோடு தொலைக்க வேண்டுமாயின்‌, 
மூன்பு கூறிய எட்டு வித சீலங்களைக்‌ சடைப்பிடித்து: 
ஒழுக வேண்டும்‌. 

**இத்த வாய்மைகளே நான்‌ அடைந்த போதி ஞானம்‌. 
ஆகும்‌. 
டத்‌ ஞானத்தை அடைந்த எனக்கு இனி மறு பிறவி 


76. கெளதம புத்தர்‌ 
ஐந்து தவசிகளுக்கும்‌ தாம்‌ அடைந்த அனுபவஞானத்தை: 
-- அதாவது சம்போதி ஞானத்தை -- புத்தர்‌ பெருமான்‌. 
வாறு சொல்லி முடித்தார்‌. 
ட்ட 


சங்கம்‌ 





புத்தர்‌ பெருமான்‌ செய்த இந்த உபதேசத்தை, மான்‌ 
வனத்தில்‌ இருக்கும்‌ ஐந்து தாபதர்களும்‌ ஆர்வத்துடன்‌ செவி. 
மடுத்துக்‌ கேட்டார்கள்‌... 

அவர்கள்‌ ஐவரும்‌ புத்‌.தர்‌ பெருமான்‌ செய்த அறவுரை 
களைச்‌ செவிமடுத்து அறிவு விளச்கம்‌ பெற்றனர்‌. 

செளண்டினியர்‌, வப்பர்‌, பாஷ்பர்‌, மகாநாமர்‌, அசுவ. 
ஜித்‌ என்னும்‌ இந்த ஐந்து தாபதர்களுமே, புத்தர்‌ பெருமான்‌ 
செய்த அறநெறியை முதன்‌ முதலாகச்‌ செவிமடுக்கும்‌ பேறு 
பெற்றவர்கள்‌. 

'இவர்களில்‌ கெளஸ்டினியர்‌ என்பவர்‌ வயது முதிர்ந்‌ 
தவர்‌; பிராமண குலத்தைச்‌ சேர்ந்தவர்‌. பிறர்‌ சொல்லு 
வதை எளிதில்‌ இரடத்துக்கொள்ளும்‌ ஆற்றல்‌ பெற்றவர்‌. 

புத்தர்‌ பெருமான்‌ செய்த அறவுரைகளைச்‌ செவிமடுத்த. 
இவர்‌, அவற்றில்‌ பொதிந்து இருக்கும்‌ உயர்‌ கருத்துக்களை 
எளிதில்‌ புரிந்துகொண்டார்‌. 

ஆகவே அவர்‌ புத்தரிடம்‌, "பெருமானே! என்னைத்‌ 
(தங்கள்‌ 2டனாக அங்கீகரித்து அருள வேண்டும்‌! என்று. 
வேண்டினார்‌.. 

பெருமானும்‌ சம்மதித்து, கெளண்டினியரைத்‌ தம்‌. 
சீடனாக அங்கேரித்துக்கொண்டார்‌. 

புத்தம்‌ சரணம்‌ கச்சாமி, தம்மம்‌ சரணம்‌ கச்சாமி 
என்று சொல்லி, புத்தரையும்‌ தருமத்தையும்‌ சரண்‌ 
அடைந்து, செளண்டினியர்‌ பெளத்த பிக்குவாக ஆனார்‌. 

கெளண்டினியரைப்‌ பின்பற்றி மற்ற நான்கு தாபதர்‌ 
களும்‌ பெளத்த பிக்குகள்‌ ஆயினர்‌. 

இந்த ஐந்து பிக்குகளையும்‌ கொண்டுதான்‌, மும்மணி 
களில்‌ சடை? மணியான சங்கம்‌ என்பது உருவாயிற்று. 


சங்கம்‌. 77. 


"பிக்குகளே! வாருங்கள்‌. நான்‌ உங்களுக்குப்‌ போதித்த 
அறதெறிகளை உலச முழுதும்‌ நல்ல முறையில்‌ பரப்புங்கள்‌. 
அறநெறிகளைக்‌ சடைப்பிடித்து ஒழுகி, துயரங்களைத்‌ துடைத்‌ 
துக்கொள்ளுங்கள்‌'* என்று கட்டளையிட்டார்‌ பெருமான்‌. 

மேலும்‌ தொடர்ந்து, புத்தர்‌ பெருமான்‌ சங்கத்தின்‌ 
இறப்புப்பற்றி அடியில்‌ வருமாறு அவர்களுக்கு விவரித்தார்‌. 

**பிக்குகளே! உண்மையைக்‌ கடைப்பிடித்து ஒழுக 
ஒருவன்‌ உறுதிபூண்டிருந்தபோதிலும்‌ தனித்து இருந்தால்‌, 
தவறி, பழைய வழிகளுக்கே அவன்‌ மீண்டும்‌ இரும்பிவிடக்‌ 
கூடும்‌. ஆகவே, ஒருவருக்கு ஒருவர்‌ உதவி செய்துகொண்டு. 
சேர்த்து இருங்கள்‌; ஒருவரோடு ஒருவர்‌ ஒத்துழைத்து, 
முயற்சியைப்‌ பலமுடையதாக, பயனுடை.யதாக ஆக்கிக்‌ 
கொள்ளுங்கள்‌, 

“உடன்‌ பிறந்த சகோதரர்சளைப்போல, சேர்ந்து 
வாழுங்கள்‌; அன்பிலும்‌, தூய்மையிலும்‌, உண்மையை நாடும்‌. 
ஆர்வத்திலும்‌, ஒரு மனதாக நடந்துகொள்ளுங்கள்‌'* என்று 
புத்தர்‌ பெருமான்‌ அவர்களுக்குப்‌ போதனை செய்தார்‌. 

புத்தம்‌ சரணம்‌ சுச்சாமி; தம்மம்‌ சரணம்‌ கச்சாமி; 
சங்கம்‌ சரணம்‌ கச்சாமி என்பதில்‌, சங்கம்‌ மூன்றாவதாக வரு. 
கிறது. இந்த மும்மணிகளையும்‌ வணங்காமல்‌,எந்த நற்காரியத்‌ 
தையும்‌ பெளத்தர்கள்‌ தொடங்குவது வழக்கம்‌ இல்லை. 

**தருமங்களை அறிவது மட்டும்‌ போதாது. மக்கள்‌ அனை 
வருக்கும்‌ தெரியும்படி, அவற்றை மக்களிடையே பிரச்சாரம்‌. 
செய்வது அவசியத்திலும்‌ அவசியம்‌. அகதுற்காகவே சங்கம்‌ 
என்பதை[அமைத்திருக்கறோம்‌' * என்றார்‌ பெருமான்‌. 

**பிக்குகளே! போதனை செய்து பரப்புவதன்‌ மூலமே 
தருமமும்‌ வினயமும்‌ பிரகாசம்‌ அடைகின்றன. மூடி வைத்‌ 
தான்‌ அவை சோபிதம்‌ அடைய மாட்டா. ஆயினும்‌ மகத்‌ 
(கான இந்த உண்மைகளைத்‌ தகுஇயற்றவர்களிடம்‌ நீங்கள்‌ 
பரப்ப முயல வேண்டாம்‌. தகுதியற்றோர்‌ முதலில்‌ தருமத்தை 
அங்கேரிக்க மாட்டார்கள்‌. அத்துடன்‌ நிற்காது, .மானக்‌ 
கேடான முறையில்‌ தருமத்தை அவர்கள்‌ எள்ளி நகையாட 
வும்‌ தொடங்குவார்கள்‌. 








ர்ச்‌ கெளதம புத்தர்‌ 


**எனவே பிக்குகளே! பல நாடுகளுக்கும்‌ புறப்பட்டுச்‌ 
சென்று, உங்களுக்கு நான்‌ போதித்த தருமத்தைத்‌ தகுதி 
யுள்ளவர்களிடம்‌ பரப்புங்கள்‌!” என்று உபதேத்தார்‌ புத்தர்‌ 
பெருமான்‌. 


யசன்‌ 


பெளத்த சமயத்தார்‌ போற்றும்‌ நெறிகளிலே, தர்ம 
சக்கரப்‌ பிரவர்‌.த்தனம்‌ என்பதும்‌ ஒன்று, அறநெறிகளைத்‌ 
,தக்கவர்களிடையே பரப்பவேண்டும்‌ என்பது இதன்‌ பொருள்‌. 

தாம்‌ பெற்ற அனுபவ ஞானத்தைப்‌ புத்தர்‌ பெருமான்‌, 
முதன்‌ முதலாக ஐந்து தவசியர்களுக்கு உபதேசித்தார்‌. 
தாம்‌ கூறும்‌ அறநெறிகள்‌, துறவறத்தாருக்கு மட்டும்‌ பயன்‌ 
பட்டுவிட்டால்‌ போதா; இல்லறத்தாரும்‌ இந்த அறநெறி, 
களைக்‌ கடைபிடித்து மேன்மையடைய வேண்டும்‌ என்று புத்தர்‌ 
பெருமான்‌ கருதினர்‌. ஆடவரும்‌ பெண்டிரும்‌, இளையோரும்‌ 
முதியோரும்‌ கடைப்பிடிப்பதற்கு ஏற்தவை இந்த அற. 
நெறிகள்‌ என்று கருஇனார்‌ புத்தர்‌ பெருமான்‌. 

இது சமயம்‌ காரி நகரில்‌, பெரும்‌ பணக்கார வணிகன்‌ 
ஒருவன்‌ இருந்தான்‌. அவனுக்கு யசன்‌ என்னும்‌ பெயரில்‌. 
அருமத்த மகன்‌ ஒருவன்‌ இருந்தான்‌. 

எவ்வளவு செல்லமாகவும்‌ வசதியாசுவும்‌ வளர்க்க 
முடியுமோ, அவ்வாறு தன்‌ புதல்வன்‌ யசனை அந்த வணிகன்‌: 
வளர்த்தான்‌. 

தன்‌ புதல்வன்‌ சுகபோகமாக வாழ்வதற்கு என்றே, 
அந்த வணிகன்‌ மூன்று மாளிகைகளைக்‌ கட்டிக்‌ கொடுத்து 
இருந்தான்‌. ஒவ்வொரு மாளிகை முன்பும்‌ அழக 
செயற்கைக்‌ குளம்‌ ஒன்று இருந்தது. ஒன்றில்‌ நீலத்‌ தாம. 
ரைகள்‌ பூத்திருக்கும்‌. மற்றொன்றில்‌ ெப்புத்‌ தாமரைகள்‌ 
பூத்திருக்கும்‌. மூன்றாவது குளத்தில்‌ வெண்தாமரைகள்‌ பூத்‌ 
திருக்கும்‌. 

ஒரு சமயம்‌ யசன்‌, மழைக்‌ காலத்துக்கு உரிய மாளிகை: 
யில்‌ வசித்துக்கொண்டிருந்தான்‌. அப்போது ஒரு நாள்‌ இரவு: 


யசன்‌ ரீம்‌. 


அத்த மாளிகையில்‌ ஆடலும்‌ பாடலும்‌ நிகழ்ந்துகொண்டி. 
ருந்தன. 
தமது மஞ்சத்தில்‌ படுத்து ஆடல்‌ பாடல்களை அவன்‌. 
ரசித்துக்கொண்டு இருந்தான்‌. அன்று இனம்‌ வழக்கத்துக்கு 
மாறாக, நடனக்காரிசள்‌ சிறிது முன்னதாகவே தங்கள்‌ ஆட்‌ 
டத்தை நிறுத்திக்கொண்டு தூங்கத்‌ தோடங்கனார்கள்‌. 
அதை யடுத்து, வாத்தியக்காரிகளும்‌ தத்‌.தம்‌ வாத்தியத்தை 
அப்படி அப்படியே வைத்துவிட்டு, தூங்கிஞர்கள்‌.. 
எண்ணெய்‌ விளக்கு எரிந்துகொண்டிருந்தது. பொழுது 
புலர்வதற்கு இன்னும்‌ கொஞ்ச நேரமே பாக்கி இருந்தது. 
இது சமயம்‌ வழக்கத்துக்கு மாறாக மூன்னதாகவே 
யசன்‌ விழித்துக்கொண்டான்‌. பணக்காரனுக்கு மகனாய்ப்‌ 
பிறந்து இருந்தும்‌, உள்ளத்தில்‌ யசனுக்கு அமைதி இல்லை. 
விழித்துக்கொண்ட யசன்‌ சுற்றும்‌ முற்றும்‌ பார்த்தான்‌. 
தடனக்காரிகளும்‌  பாடஇகளும்‌ வாத்தியக்காரிகளும்‌ 
ஆங்காங்கே அலங்கோலமாசப்‌ படுத்துக்‌ இ ந்தார்கள்‌. 
ஒருத்தி குரட்டை விட்டுக்சொண்டுத்‌ துரங்கினாள்‌; 
மற்றொருத்தி ஆடைகள்‌ கலைந்து இடக்ச, அவலட்சணமாகத்‌ 
துரங்கனொள்‌. இன்னொருத்தி, வாயைத்‌ திறந்து, பல்லைக்‌ 
காட்டியவாறு அயர்த்து தூங்கினாள்‌. அவளுடைய வாய்‌. 
இடுக்கில்‌ கொடுவாய்‌ வழிந்து கொண்டிருந்தது. பார்த்தவர்‌. 
களின்‌ உள்ளத்தை, பகல்‌ நேரத்தில்‌ பற்றி சரக்கும்‌ வனப்பை 
யுடைய இந்தப்‌ பெண்கள்‌, இரவு நேரத்தில்‌ இப்படி அலங்‌ 
கோலமாகப்‌ படுத்துக்‌ கடப்பது, பார்ப்பவர்களின்‌ உள்ளத்‌. 
இல்‌ வெறுப்பை உண்டாக்கிற்று. 
அலங்கோலமான இந்தக்‌ காட்சியைக்‌ கண்டதும்‌ யசன்‌ 
வெறுப்படைந்தான்‌. அங்கு சிறிது நேரம்கூட நிற்க அவன்‌ 
பிரியப்படவில்லை. ஆசுவே, முலாம்‌ பூசப்பட்ட அழகிய இரு 
நடையன்களைத்‌ தம்‌ கால்களில்‌ மாட்டிக்‌ கொண்டு, யசன்‌, 
இரவு நேரத்தில்‌ மாளிகையை விட்டுப்‌ புறப்பட்டான்‌. 
மாளிகையின்‌ சுதவுகள்‌ தாமே இறந்துகொண்டன. 
யச௪ன்‌ வெளியே வந்தான்‌, **இந்த இரவு நேரத்தில்‌ எங்கே 
போவது?'' என, ஒன்றும்‌ அறியாது யசன்‌ திகைத்து நின்றான்‌. 





80. கெளதம்‌ புத்தர்‌. 


இ௫ிபதனத்தில்‌ இருக்கும்‌ மான்சோலையை நாடி யசனின்‌ 
கால்கள்‌ தாமாகவே செல்லத்‌ தொடங்க 

இது சமயம்‌ புத்தர்‌ பெருமான்‌ அதிகாலையில்‌ துயில்‌: 
எழுத்து, உலவியவாறு, தூய காற்றைச்‌ சுவாசித்துக்கொண்‌. 
டிருந்தார்‌. 

அப்போது தூரத்தில்‌ யாரோ ஒரு வாலிபன்‌ வருவதை: 
அவர்‌ பார்த்தார்‌. தாமதியாது உள்ளே சென்று, தமது. 
ஆசவத்நில்‌ புத்தர்‌ பெருமான்‌ அமர்ந்துசொண்டார்‌. 

யசனே தமது உடல்மீது இடக்கும்‌ பளபளக்கும்‌ 
பகட்டான ஆடைகளைக்‌ களைந்து தரைமீது வீசி எறிந்தான்‌. 
சிறிது தூரம்‌ சென்றதும்‌, கால்களில்‌ போட்டிருந்த நடையன்‌ 
களையும்‌ உதறி எறிந்தான்‌. 

இப்பொழுதுதான்‌ யசனுடைய உள்ளத்தில்‌ அமைதி 
உண்டாயிற்று. பழைய சட்டையை உதறி எறிந்துவிட்ட. 
பாம்பைப்போல்‌, அவனுடைய மேனியில்‌ ஒருவித புது 
மெருகு உண்டாயிற்று. 

உள்ளே சென்ற யசன்‌ புத்தர்‌ பெருமானை மூன்று 
முறைகள்‌ வணங்கிவிட்டு, பக்கத்திலே அமர்ந்து திரும்பிப்‌ 
யார்த்தான்‌. 

அப்போது அவன்‌ கழற்றி எறித்த உடைகளும்‌ செருப்பு 
களும்‌ பளபளப்பதை யசன்‌ கவனித்தான்‌. 

அவன்‌ உள்ளக்கி௮டையை, புத்தர்‌ பெருமான்‌ புரிந்து 
கொண்டார்‌. ஆகவே, அவர்‌ யசனை நோக்கி, **வாலிபனே! 
ஆடை. அணிகலன்களால்‌, ஒருவன்‌ தன்னை அலங்கரித்துக்‌ 
கொண்டிருந்த போதிலும்‌ அவன்‌ புலன்களுக்கு அடிமையாகி 
விடுவது இல்லை; வெளி வேடம்‌ முக்கிய மன்று; உள்ளே 
இருக்கும்‌ மனதுதான்‌ முக்கியம்‌. ஒரு மனிதன்‌ பிச்சைக்‌ 
காரனுக்கு உரிய சந்தைகளை அணிந்துகொண்டு, தனித்த 
இடங்களில்‌ வாழ்ந்து வரலாம்‌; இருப்பினும்‌ அவனுடைய 
உள்ளம்‌ ஆயிரம்‌ ஆயிரம்‌ எண்ணங்களில்‌ தோய்ந்து அவப்‌ 
பட்டுக்கொண்டிருக்கலாம்‌. அனைத்தையும்‌ சமமாக நோக்கும்‌ 
மனப்பக்குவம்தான்‌-ஓட்டையும்‌ பொன்னையும்‌ ஒக்கநோக்கும்‌ 
மனப்பக்குவம்தான்‌ -- அவசியம்‌, அத்த நிலை ஒருவனுக்கு 


யசன்‌ சம 


ஏற்பட்டுவிட்டால்‌, இந்த உல௫ல்‌ வாழ்ந்துகொண்டே, 
உலகமீது எவ்வித பாசமும்‌ பிணிப்பும்‌ இன்றி, ஒருவனால்‌: 
வாழ முடியும்‌'' என்று கூறினர்‌. 

இவ்வாறு சொல்லிவிட்டு, எழுந்து தம்முடன்‌ வருமாறு, 
புத்தர்‌ பெருமான்‌ யசனை அழைத்தார்‌. ட்‌ 

உடனே அவனும்‌ எழுந்து புத்தர்‌ பெருமானைப்‌ பின்‌: 
தொடர்ந்தான்‌ அப்போது அவனுச்கு வயது இருபது 
இருக்கும்‌. 

மான்‌ வனத்தைவிட்டு, பக்கத்தில்‌ இருக்கும்‌ ஒரு 
மாஞ்சோலைக்கு, யசனைப்‌ புக்கர்‌ பெருமான்‌ அழைத்துப்‌. 
போனார்‌. 

அங்கே அவருடைய முந்திய €டர்கள்‌ ஐவரும்‌ இருந்‌ 
தார்கள்‌; யசனுக்குப்‌ போதி தருமத்தை உபதேசம்‌ செய்து 
(தமது ஆருவது சீடனாசப (ர்‌ பெருமான்‌ அங்சிகரித்துக்‌. 
கொண்டார்‌ 

வழக்கம்போல்‌. அதிாலையில்‌ தன்‌ மகன்‌ யசன்‌ தன்னைக்‌ 
காண வராதிடப்பதை அறித்து யசனுடைய தாய்‌ சவலை 
யூற்றாள்‌. ஆசவே எழுத்து, தன்‌ (/தல்வன்‌ படுத்து உறங்கும்‌ 
அறைக்குச்‌ சென்று, யசனைப்‌ பார்த்தாள்‌. காணவில்லை. 

தன்‌ செல்வ மகன்‌ ௧ போய்விட்டதை அறிந்து, 
யசன்‌ தாய்‌ பதறிப்‌ போனாள்‌. தாமதியாது தன்‌ கணவ 
னிடம்‌ சென்று, விவரத்தைத்‌ தெரிவித்து, தன்‌ புதல்வனை க்‌. 
தேடுவதற்கு எற்பாடு செய்தாள்‌. 

எதிர்பாராத இந்தச்‌ செய்தியைக்‌ கேட்டு, யசனுடை.ய 
தந்தையும்‌ ஆச்சரியம்‌ அடைந்தான்‌ தாமதியாது குதிரை 
களில்‌ ஏறிச்‌ சென்று, தன பு.தல்வனை நான்கு இக்குகளிலும்‌. 
தேடுமாறு தன்‌ சிப்பத்திகளுக்கு உத்தரவிட்டான்‌... 

தானும்‌ மாளிகையைவிட்டுப்‌ புறப்பட்டான்‌. மான்‌: 
வனத்தில்‌ ஒரு வேளை தன்‌ புதல்வன்‌ யசனைச்‌ சந்தித்தாலும்‌: 
சந்திக்கக்‌ கூடும்‌ என்னும்‌ கருத்தில்‌ அவனும்‌ மான்‌ வனக்தை 
நோக்கப்‌ போனான்‌. 

சிறிது தாரம்‌ சென்றதுமே, தன்‌ புதல்வனின்‌ அடிச்‌ 
சுவடுகள்‌ தென்படுவதை அவன்‌ சண்டான்‌. 

யுவ 














83 கெளதம புத்தர்‌ 


அந்தச்‌ சுவடுகளைத்‌ தொடர்ந்து சென்று, வணிகன்‌ 
மான்‌ வனத்தை அடைந்தான்‌. 

அப்போது யசனும்‌ பிறரும்‌, பகவான்‌ செய்யும்‌ போதனை 
களை ஆழ்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள்‌. 

இது சமயம்‌ யசனை, அவனுடைய தந்த தேடி வருவதைப்‌ 
புத்தர்‌ பெருமான்‌ பார்த்துவிட்டார்‌ *யசன்‌ தந்‌ைத 
இங்கு வந்து அமரும்போது, பக்கத்திலே அமர்ந்துள்ள தன்‌. 
புதல்வன்‌ யசனைப்‌ பார்க்காத ஒரு நிலையை உண்டுபண்ணி, 
யசன்‌ தந்தையைத்‌ இருத்த முயன்றால்‌ என்ன?" என்று. 
அவர்‌ நினைத்தார்‌. 

இந்த நினைப்புப்படியே அந்த அற்புதத்தையும்‌ பகவான்‌ 
நிகழ்த்தினார்‌. 

யசன்‌ தந்‌ைத பசுவானை அணுடினன்‌. முறைப்படி 
வணங்கிலிட்டு, '*பகவானே! என்‌ புதல்வன்‌ யசன்‌ இங்கு. 
வந்தானா?'* என்று சேட்டான்‌ 

அப்போது பகவான்‌ அவனிடம்‌ '"இல்லறத்தைக்‌ கடைப்‌. 
பிடிப்பவரே!! உட்கார்ந்து, தடந்து வந்த களைப்பை முதலில்‌ 
போக்கிக்கொள்ளும்‌. பிறகு உம்‌ புதல்வன்‌ யசன்‌ இருப்பதை 
நீர்‌ காணலாம்‌!" என்று சொன்னார்‌. 

"அப்படியா! மிக்க மகழ்ச்சி!” என்று சொல்லி, 
பகவானை வணங்கிய பின்னர்‌, பகவானுக்கு அண்மையில்‌ 
யசன்‌ தந்‌ைத உட்சார்ந்தான்‌. 

அவனுக்கு முதலில்‌ பகவான்‌ தருமத்தை உபதேத்தார்‌. 

புத்தர்‌ பெருமான்‌ பகர்ந்த அறவுரைகளைச்‌ செவிமடுத்த 
யசன்‌ தந்‌ைத புளகாங்கதம்‌ அடைந்தான்‌. 

“பெருமானே! தாங்கள்‌ செய்யும்‌ அறவுரைகள்‌ 
மிகவும்‌ மேன்மையானவை, காங்கள்‌ செய்யும்‌ உபதேசங்கள்‌ 
சரிந்து ழே இடக்கும்‌ கோப்பை ஒன்றை நேரே நிமிர்த்தி 
வைப்பவன்‌ செய்கைபோல்‌ இருக்கின்றன. குருடனுக்கு 
ஒளியைப்போலவும்‌, வழிதவறிச்‌ சென்றவனுக்கு, நேரிய 
வழியைக்‌ காட்டும்‌ கைகாட்டிபோலவும்‌, இருளின்‌ நடுவே 
பிரகாசிக்கும்‌ சுடரைப்போலவும்‌, நேரிய உள்ளமுடைய 
ஒருவன்‌ காணும்‌ உண்மையைப்போலவும்‌ அவை இருக்‌ 





யசன்‌ சச்‌ 


இன்றன. இத்தகைய போதனைகளைக்‌ சடைப்பிடித்து ஒழுக 
எனக்கு அருள்பாலிக்க வேண்டும்‌!” என்று சொல்லி, 
தம்மையும்‌ சட னாக அங்சேரிக்குமாறு வேண்டினான்‌. 

புத்தர்‌ பெருமானும்‌ சம்மதித்து, யசன்‌ தந்தையை, 
தம்‌ சீடனாக அங்கேரித்துக்கொண்டார்‌.. 

மும்மணிகளைக்‌ கூறி, யசன்‌ தத்தை பெளத்த தருமத்தைத்‌ 
ஏற்று, பெளத்தன்‌ ஆனான்‌. 

முதன்‌ முதலாக, மும்மணிகளைக்‌ கூறி, பெளத்த சங்கத்‌ 
இல்‌ சேர்ந்த இல்லறத்தான்‌ இவன்‌. 

(தன்‌ தந்தைக்குப்‌ பெருமான்‌ செய்த உபதேசங்களை 
யெல்லாம்‌ யசன்‌ ஆர்வத்து.ன்‌ கேட்டுக்கொண்டு இருந்‌ 
தான்‌; பற்றுகளை விட்டுடொழித்து, துறவற வாழ்வை 
மேற்கொள்ள, யசன்‌ விருப்போடு இருப்பதைப்‌ பெருமான்‌. 
தெரிந்துகொண்டார்‌ 

ஆகவே தமது சக்தியால்‌, யசனை, அவன்‌ தந்தைக்குப்‌ 
புலனாகுமாறு பெருமான்‌ செய்தார்‌. 

காணாமல்‌ போயிருந்த தன்‌ புதல்வனைப்‌ பார்த்ததும்‌, 
யசன்‌ தந்‌ைத பரவசமடைந்தான்‌. பிறகு யசனை நோக்க, 
“குழந்தாய்‌! உன்னைப்‌ பிரிந்த உன்‌ தாய்‌, கண்ணீரை 
ஆருகப்‌ பெருக்கி அழுதுகொண்டிருக்கிறாள்‌.. உயிர்‌ பிரிந்தவன்‌. 
போல உணர்வற்றுக்‌ இடக்கிறாள்‌. வீட்டுக்குத்‌ திரும்பி, 
அவளுக்கு உணர்வு ஏற்படச்‌ செய்‌'' என்று அழைத்தான்‌. 

தன்‌ தந்‌ைத அழைத்ததும்‌, யசன்‌ பெருமான்‌ முசத்தை 
நோக்கினான்‌. 

அப்போது அவர்‌ யசன்‌ தந்தையைப்‌ பார்த்து, **மீண்டும்‌. 
உம்‌ புதல்வன்‌, உலக வாழ்வுக்குத்‌ திரும்புவதை நீர்‌ விரம்பு: 
இறீரா?*' என்று கேட்டார்‌. 

"வேண்டாம்‌. பெருமானே! தங்களுடனேயே இருப்‌. 
பதற்கு யசன்‌ பிரியப்பட்டால்‌, அதன்படி அவன்‌ இருந்து: 
வரட்டும்‌”? என்று யசன்‌ தந்தை பதில்‌ சொன்னான்‌. 

பிறகு மீண்டும்‌ பெருமானிடம்‌, '*பெருமானே! தாங்கள்‌ 
என்‌ பு.தல்வனையும்‌ £ீடர்‌ குழா.த்தையும்‌ அழைத்துக்கொண்டு, 


க்க கெளதம புத்தர்‌. 


எனது இல்லம்‌ வந்து அமுது செய்து அருள வேண்டும்‌” 
என்று பிரார்த்தித்தான்‌ 

சம்மதம்‌ என்பதற்கு அறிகுறியாக, பகவான்‌ மெளன 
மாய்‌ இருந்தார்‌. 

யசன்‌ தந்தையும்‌ ம௫ழ்ச்சி அடைத்து, விடை பெற்றுக்‌ 
கொண்டு தமது இல்லம்‌ திரும்பினான்‌. 

இதன்‌ பின்னர்‌ யசன்‌ பெளத்த சங்கத்தில்‌ சேர்ந்து, 
துறவறத்தை மேற்கொண்டான்‌. 

இதுவரை துறவறத்தை மேற்கொண்ட. பிக்குகள்‌ எழுவர்‌ 
ஆவர்‌ 








ட ட க 


ஜந்து பேர்‌ துறவறத்தை மேற்கொண்ட. பின்பு, 
ஆழுவதாசத்‌ துறவறத்தை மேற்கொண்டது, யசனா அல்லது. 
அவன்‌ தந்தையா என்பதல்‌ கருத்து வேற்றுமை நிலவுறது. 
கலர்‌ யசன்தான்‌ ஆழுவது டன்‌ என்று குறிப்பிட்டு 
இருக்கிறார்கள்‌; லர்‌ அவளை ஏழாவது 8டனாகக்‌ குறிப்பிட்டு 
எழுஇ உள்ளார்கள்‌. 
பவை 


சீடர்கள்‌ 


தாம்‌ சம்மதித்தப்படி மறு இனம்‌ காலையில்‌, பிச்சை 
ஏற்கும்‌ பொருட்டு, வணிகனுடைய இல்லத்துக்கு, புத்தர்‌ 
பெருமான்‌ புறப்பட்டார்‌. உடம்பின்மீது மஞ்சள்‌ நிற. 
ஆடையை எடுத்துப்‌ போட்டுக்கொண்டும்‌, கையில்‌ இரு. 
வோட்டை எடுத்துக்கொண்டும்‌ அவர்‌ போனார்‌ 

யசனும்‌ அவருடன்‌ சென்றான்‌. 

வணிகன்‌ இல்லத்தை அடைந்ததும்‌, தமக்கு ஏன 
அமைக்கப்பட்டு இருக்கும்‌ ஆசனத்துக்குச்‌ சென்று அதன்மீது: 
பெருமான்‌ அமர்ந்தார்‌. 

பிறகு யசனுடைய அன்னையும்‌ அவனுடைய பூர்வாசிர 
மத்து மனைவியும்‌ வந்து, முறைப்படி புத்தர்‌ பெருமானை 
வணங்கவிட்டு, அருகே அமர்ந்தார்கள்‌. 


சீடர்கள்‌ 88 


புத்தர்‌ பெருமான்‌ அந்தப்‌ பெண்மணிகள்‌ இருவருக்கும்‌ 
பெளத்த தருமங்களை உபதே$ித்தார்‌. 

பெண்மணிகள்‌ இருவரும்‌ மும்மணிசகளைச்‌ சரண்‌: 
அடைந்து, பெளத்தர்கள்‌ ஆயினர்‌. 

இந்தப்‌ பெண்மணிகள்‌ இருவரும்‌, உலக வாழ்வைத்‌ 
துறந்து, துறவற வாழ்வை மேற்கொண்டனரா அல்லது, 
சீடர்களாக மட்டும்‌ ஆயினரா என்பதல்‌ அபிப்பிராய பேகம்‌ 
நிலவுகிறது. 

துறவறத்தைப்‌ பெளத்த சமயம்‌ பாராட்டிப்‌ போற்று: 
சிறது; ஆயினும்‌ சடுமையான துறவறத்தைப்‌ பெளத்த சமயம்‌ 
அங்கேரிக்கவில்லை. சமய வாழ்விலும்‌ துறவற வாழ்விலும்‌ 
பெண்பாலருக்கும்‌ பங்கு இருக்க வேண்டும்‌ என்பதைப்‌ புத்கர்‌. 
பெருமான்‌ அங்கேரித்து இருப்பதாகத்‌ தெரிது. 


்‌ ப்‌ ட 

யசனுக்கு நான்கு தோழர்கள்‌ இருந்தார்கள்‌. அவர்கள்‌. 
நால்வரும்‌ செல்வக்‌ குடும்பத்தில்‌ பிறந்‌. தவர்கள்‌, யசனையும்‌ 
அவனுடைய அறிவு, திறமை ஆகியவற்றையும்‌ பெரிதும்‌ மதிப்‌ 
பவர்கள்‌.  யசன்‌ முண்டனம்‌ செய்துகொண்டு துவராடை 
யுடுத்து, துறவியாகிவிட்ட.தை அறிந்து அவர்கள்‌ ஆச்சரியம்‌ 
அடைந்தார்கள்‌. 

பிறகு யசனை அணு, முறைப்படி வணங்கிய பின்னர்‌, 
பக்கத்திலே அடக்கத்துடன்‌ அமர்ந்தார்கள்‌. 

அவர்களை யசன்‌ பகவானிடம்‌ அழைத்துச்‌ சென்ருன்‌. 
**பசவானே! இவர்கள்‌ நால்வரும்‌ பூர்வ ஆசிரமத்தில்‌: 
எனச்கு அருமைத்‌ தோழர்களாய்‌ இருந்தவர்கள்‌. இவர்களுக்‌: 
கும்‌ பெளத்த தருமத்தைப்‌ போதித்து, £டர்களாக ௮ங்‌8. 
கரித்து அருள வேண்டும்‌"? என்று வேண்டினான்‌. 

பெருமானும்‌ மனமுவந்து, அந்த நான்கு வாலிபர்சளுச்‌ 
கும்‌ பெளத்த தருமங்களைப்‌ போதனை செய்தார்‌. 

வாலிபர்களும்‌ பத்த பாசங்களை விட்டொழித்துத்‌ துற. 
வத்தை மேற்கொண்டு, பெளத்த பிக்குகள்‌ ஆயினர்‌, 





48 கெளதம புத்தர்‌ 





இவர்கள்‌ நால்வரையும்‌ சேர்த்து. பெருமானுக்கு இப்‌ 
பொழுது பதி0.ரு டர்கள்‌ இருந்தனர்‌. 

இதன்‌ பின்னர்‌, யசனுடைய நண்பர்கள்‌ மேலும்‌ ஐம்பது 
வாலிபர்கள்‌, பெளத்த மதத்தைக்‌ தழுவி, பிக்குகள்‌ ஆயினர்‌. 

இவர்களும்‌ மற்றவர்களைப்‌ போலவே பணக்காரக்‌ குடும்‌ 
யத்தைச்‌ சேர்ந்தவர்சள்‌. இவர்சள்‌ ஐம்பது பேரையும்‌ 
சேர்த்து, புத்தர்‌ பெருமானுக்கு மொத்தம்‌ அறுபத்து ஓர்‌. 
சீடர்கள்‌ இருந்தனர்‌. 

இந்த அறுபத்து ஓர்‌ சடர்சளையும்‌ புத்தர்‌ பெருமான்‌ ஒரு 
நாள்‌ தம்பால்‌ அழைத்து அடியில்‌ வருமாறு போதனை 
செய்தார்‌. 

"பிக்குகளே! தேவர்சளையும்‌ மானுடர்சளையும்‌ பாதிக்‌. 
இன்ற ஐம்புலன்களையும்‌ கட்டுப்படுக்தி நான்‌ வெற்றி பெற்‌ 
றுள்ளேன்‌. அந்த வழியை உங்களுக்கும்‌ நான்‌ போதித்து 
இருக்கிறேன்‌. மேன்மையான இந்த உபதேசங்களை, உலக 
மக்களுச்ரு அறிவிப்பது நமது சடமை ஆகும்‌ ஆகவே, 
நீங்கள்‌ புறப்பட்டுச்‌ சென்று இந்த உபதேசங்களைப்‌ பல்வேறு 
பகுதிகளிலும்‌ பரப்புங்கள்‌. இரண்டு பேர்‌ செர்ந்து ஒரு 
பகுதிச்குச்‌ செல்ல வேண்டாம்‌. ஒவ்வொருவரும்‌ தனிக்‌ 
தனியே ஒவ்வெரு பகுதிக்குக்‌ செல்லுங்கள்‌. பற்றுகளை 
விட்டொழித்து, இந்த மார்க்கத்துக்கு மானுடர்கள்‌ உடனடி 
யாக வந்து சோ மாட்டார்கள்‌. படிப்படியாகப்‌ போதனை 
செய்து அவர்களைத்‌ திருத்துங்கள்‌. நான்‌ உருவேலாப்‌. 
பகுதிக்குப்‌ போகிறேன்‌: ' என்று கூறினார்‌. 

நாட்டின்‌ பல்வேறு பகுஇிகளிலிருந்தும்‌ வந்து, மக்கள்‌, 
புத்தர்‌ பெருமானைத்‌ தரிசித்தார்கள்‌. அவர்‌ செய்யும்‌ உப 
தேசங்களைக்‌ கேட்டார்கள்‌. பெருமானுடைய கைகளினாலே. 
தீட்சை பெற்று, துறவிகள்‌ ஆவதற்குப்‌ பெரும்பாலோர்‌ 
ஆசைப்பட்டார்கள்‌. 

ஆயினும்‌ அனைவருக்கும்‌ தாமே தேரில்‌ தீட்சை கொடுப்‌. 
பது, பெருமானுக்கு அதிகத்‌ தொல்லைகள்‌ விளைவிப்பதாய்‌ 
இருந்தது. அதனால்‌, மற்றவர்களுக்குத்‌ தீட்சை கொடுத்து. 


சீடர்கள்‌. 87 


துறவிகள்‌ ஆக்கும்‌ கடமையை, தம்‌ £டர்களுக்குப்‌ பெருமான்‌ 
வழங்கொர்‌. 

'இதன்‌ பின்னர்‌ புத்தர்‌ பெருமான்‌ உருவேலா வனத்தை 
நோக்கிச்‌ சென்றார்‌. 

வழியில்‌ ஒரு சோலை வந்தது. அங்கே ஒரு மர நிழலில்‌ 
தங்‌, பெருமான்‌ சதிது சிரம பரிகாரம்‌ செய்துகொண்டார்‌. 

அப்போது அந்தச்‌ சோலையில்‌, உல்லாசமாகப்‌ பொழுது 
போக்கும்‌ பொருட்டு, கண்ணியமான குடும்பத்தைச்‌ சேர்ந்த 
முப்பது வாலிபர்கள்‌ தத்தம்‌ மனைவியை அழைத்துக்கொண்டு, 
அங்கு வந்திருந்தார்கள்‌. அவர்களில்‌ ஒருவனுக்கு மனைவி 
இல்லாதபடியால்‌, விலைமகள்‌ ஒருத்தியை ௮வன்‌ அழைத்து 
வந்திருந்தான்‌. இவர்கள்‌ அனைவரும்‌ மெய்ம்மறந்து உல்லாச 
மாகப்‌ பொழுதுபோக்கிக்கொண்டிருக்கும்‌ சமயத்தில்‌ அவர்‌ 
கள்‌ வைத்திருந்த விலையுயர்ந்த பொருள்களை அபசரித்துக்‌. 
கொண்டு விலைமகள்‌ ஓடிவிட்டாள்‌ 

விவரம்‌ தெரிய வந்ததும்‌ வாலிபர்கள்‌ அந்த விலைமகளைத்‌ 
தேடிக்கொண்டு புறப்பட்டார்கள்‌. வழியில்‌ மர நிழலில்‌: 
அமர்ந்திருக்கும்‌ புத்தர்‌ பெருமானை நோக்கி, '*பெரியவரே!! 
இந்த வழியாக யாராவது பெண ஒருத்தி போனதை நீங்கள்‌. 
பார்த்தீர்களா?'” என்று கேட்டார்கள்‌. 

அப்போது பெருமான்‌ அவர்களிடம்‌, :*வாலிபர்களே! 
பெண்ணைத்‌ தேடிப்‌ பின்னே செல்வது நல்லது என்று கருது: 
இறீர்களா? அல்லது உங்களையே நீங்கள்‌ யார்‌ என்று தேடுவது 
நல்லதா? இத்த இரண்டில்‌ எது நல்லது?** என்று கேட்டார்‌: 

**நம்மை நாமே தேடித்‌ தெரிந்துகொளவது.தான்‌ நன்மை 
யானது”* என்று வாலிபர்கள்‌ பதில்‌ சொன்னார்கள்‌. 

**அப்படியானால்‌ அருகே" அமர்ந்து தான்‌ கூறுவதைக்‌: 
கேளுங்கள்‌*' என்று பெருமான்‌ சொன்னார்‌. 

அதன்படி அத்த முப்பது வாலிபர்களும்‌ பெருமான்‌. 
பக்கத்தில்‌ அமர்த்தார்கள்‌.. 

பெருமான்‌ அவர்களுக்குப்‌ பெளத்த சமய தருமங்களை 
உபதே?த்தார்‌, 


48 கெளதம புத்தர்‌ 


மும்மணிசளைக்‌ கூறி, முப்பது வாலிபர்களும்‌ துற. 
வறத்தை மேற்கொஸ்டார்சள்‌. 

அதன்‌ பின்னர்‌, புத்தர்‌ பெருமான்‌ அங்கிருந்து புறப்‌. 
பட்டு, உருவேலா வனம்‌ போய்ச்‌ சேர்த்தார்‌. 





மூன்று கசியபர்கள்‌ 


கெளதம புத்தர்‌ உருவேலா வனத்தை அடைந்தார்‌. 
அப்போது அங்கே பிரபலம்‌ வாய்த்த மூன்று ஐடாதரர்கள்‌ 
இருந்த ர்கள்‌ மூவரும்‌ அக்கினியை வழிபடுபவர்கள்‌. 
உடன்‌ பிறந்த சகோதரர்கள்‌; உருவேலா கசியபர்‌, நதி 
சுசியபர்‌, கயை கசியபர்‌ என்னும்‌ பெயர்சளுடன்‌ அந்த 
மூவரும்‌ பிரசித்தமாம்‌ விளங்‌கிஞர்கள்‌. 

அனைவரிலும்‌ மூத்தவர்‌ உருவேலா வனத்தில்‌ வத்து, 
வந்தபடியால்‌, அவருக்கு உருவேலா கஏியபர்‌ என்று பெயர்‌... 
இவருக்கு ஐ.நாறு டர்கள்‌ இருந்தார்கள்‌. அக்கினி வழி 
பாடு ரெய்துகொஷ்டும்‌ மறைகளை ஓஇக்கொண்டும்‌, இவர்‌ 
வைத: தருமத்தைக்‌ கடைப்பிடித்து வந்தார்‌. 

இரண்டாவது முனிவர்‌ நிரஞ்சனை நதக்குப்‌ பக்கத்தில்‌ 
வ௫த்தார்‌. அதலுல்‌ இவருக்கு நதி கசியபர்‌ என்று பெயர்‌.. 
இவருக்கு முந்நூறு டர்கள்‌ இருந்தார்கள்‌; இவரும்‌ வைதீக 
தருமத்தைப்‌ பின்பற்றி அக்கினி வழிபாடு செய்து வந்தார்‌. 

மூன்றாவது முனிவர்‌ சுயை என்னும்‌ ஊருக்குப்‌ பக்கத்தில்‌ 
வசித்து வந்தபடியால்‌, அவருக்குக்‌ கயை சுயபர்‌ என்று 
பெயர்‌. இவருக்கு இரு நூறு £டர்கள்‌ இருந்தார்கள்‌. 
இவரும்‌ வைதீக மரபுப்படி அக்கினி வழிபாடு செய்து, 
வந்தார்‌. 

உருவேலா ஆசிரமத்தை அடைந்த செளதம புத்தர்‌ 
உருவேலா க௫யபரை அணு) * முனிவரே! நீர்‌ அக்கினி வழி 
பாடும்‌ செய்யும்‌ அறையில்‌ இரவுப்‌ பொழுதைக்‌ கழிக்க 
விரும்புகிறேன்‌. அதற்கு நீர்‌ அனுமதிக்க வேண்டும்‌!* 
என்று சொன்னார்‌. 





மூன்று கசியபர்கள்‌ 89 


அதற்கு உருவேலா கசியபர்‌, “**பெரியீர்‌! எனது. 
அக்கினி வழிபாடு நடைபெறும்‌ அறையில்‌ இரவுப்‌ 
பொழுதை நீர்‌ கழிப்பதில்‌ எனச்கு எவ்வித ஆட்சேபவையும்‌ 
இல்லை. ஆயினும்‌ அங்கே தங்குவதில்‌ பெரிய ஆபத்து ஒன்று: 
இருக்கறது. கொடிய ஃஷமுள்ள பாம்பு ஒன்று, இரவு 
நேரத்தில்‌ அங்கு தங்கு வோரைத்‌ தாக்கிக்‌ கொன்றுவிடு 
கிறது. அதஞல்தான்‌ யேபரிக்கிறேன்‌. இருட்டிவிட்டால்‌, 
என்வளவு புனிதமானவர்சளாய்‌ இருப்பினும்‌ சரியே, அ4௫னி 
வழிபாடு நடைபெறும்‌ அறைக்குப்‌ போசுத்‌ துணிய மாட்‌ 
டார்கள்‌!” என்று கூறினார்‌. 

“அதைப்பற்றிய எந்தனை உங்களுக்கு வேண்டாம்‌. 
இரவு மட்டும்‌ தங்க நீங்கள்‌ இடம்‌ தந்தால்‌ போதும்‌! என்று: 
புத்தர்‌ சொன்னார்‌. 

“தங்குவது உங்கள்‌ பொறுப்பு, பிறகு எனக்குப்‌ பழி 
நெரக்‌ கூடாது என்பதற்காகத்தான்‌. சொல்லுகிறேன்‌” 
என்று சசயபர்‌ பதில்‌ சொல்லி அனுமத கொடு, 

சசியயருச்கு ரன்றி தெரிவித்தலவிட்டு, அக்னி வழி 
பாட்டு அறைக்குள்‌ புத்தர்‌ பெருமான்‌ போனார்‌. சென்றதும்‌ 
சப்பணம்‌ போட்டுத்‌ தியானத்தில்‌ அமர்ந்தார்‌. 

இரவு நடு சாமத்தில்‌ அக்கினிக்‌ கடவுள்‌ பாம்பு வடிவத்‌ 
இல்‌ வந்து, நெருப்பையும்‌ புசையையும்‌ கக்‌, புத்தரைத்‌ 
தாக்கத்‌ தொடங்கினான்‌. 

அவனுடைய கோபம்‌ என்னும்‌ நெருப்பையும்‌ ஆத்‌இரம்‌: 
என்னும்‌ புகையையும்‌ தமது அன்பாலும்‌ நல்லெண்ணத்‌ 
தாலும்‌ புத்தர்‌ பெருமான்‌ அலிச்க முயன்ருர்‌. 

சுயைபரோ தூங்க முடியாமல்‌, புத்தர்‌ இருக்கும்‌ அறைக்‌ 
குள்‌ என்ன நடக்கறது என்பதைக்‌ சவனித்தார்‌. அறை 
முழுதும்‌ ஒரே பிரகாசமாய்‌ இருந்தது. (,த்தரின்‌ இருமூசம்‌: 
அதிக சோபையுடன்‌ துலங்குவதைக்‌ கவனித்த சசியபர்‌, 
**இப்பொழுது இங்கு வந்திருக்கும்‌ துறவியின்‌ முகம்‌ மிருத்த 
பேரெழிலுடன்‌ திகழ்கிறது. நெருப்புக்‌ கடவுள்‌ இவருக்குப்‌ 
பெரும்‌ இங்கு விளைலிச்காமல்‌ இருக்க மாட்டானே!"* என்று: 
யோரித்தார்‌, 








90. செளதம புத்தர்‌. 


பொழுது புலர்ந்ததும்‌ புத்தர்‌ பெருமான்‌ நலத்துடன்‌ 
இருப்பதைக்‌ சுண்டு அந்தக்‌ ச௫யபர்‌ பெரிதும்‌ ஆச்சரியம்‌: 
அடைத்தார்‌. எவ்விதமான தீங்கையும்‌ அக்கினிக்‌ கடவுள்‌. 
அவருக்க இழைக்க முடியாமல்‌ இருப்பதை அறிந்து வியப்‌ 
பில்‌ மூழ்கினார்‌. 

சுசியபர்‌ என்ன மனநிலையில்‌ இருக்கிருர்‌ என்பதைப்‌ 
புத்தர்‌ பெருமான்‌ புரிந்துசொண்டார்‌.  **அன்பாலும்‌. 
நல்லெண்ணத்தாலும்‌,  அக்கினிம்‌ கடவுளின்‌ கோபமும்‌. 
ஆத்திரமும்‌ தணிந்துவிட்டன”* என்று கூறிவிட்டுத்‌ தமது 
பிச்சைப்‌ பாத்திரத்தை அவரிடம்‌ காட்டினார்‌ பெருமான்‌. 

அந்தப்‌ பாத்திரத்தினுள்‌ ஒரு பாம்பு சுருண்டு அமைதி 
யாகப்‌ படுத்துக்‌ இடப்பதை, உருவேலா சுசியபர்‌ பார்த்தார்‌. 

பார்த்த கசியபர்‌ மிரவும்‌ அரெயித்தார்‌. இருப்பினும்‌ 
கூயபரின்‌ உள்ளத்திலிருக்கும்‌ அகந்தை மட்டும்‌ அவரைவிட்டு. 
அகலவில்லை. **இங்கு வந்திருக்கும்‌ இந்த மனிதர்‌ மந்ர தந்‌ 
'இிரங்களில்‌ சிறந்து விளங்குகிறார்‌. ௮ச்சம்‌ என்பது இவரிடம்‌ 
இரு துளியும்‌ இல்லை. இருப்பினும்‌ என்னைப்‌போலப்‌ புனிதராக 
இவரைச்‌ சரத முடியாது'” என்று நினைத்தார்‌. 

இரண்டாவது இரவும்‌ அமினி வழிபாட்டு அறையில்‌ 
புத்தர்‌ பெருமான்‌ தங்கினார்‌. இப்போதும்‌ அக்கினிக்‌ கடவு. 
னின்‌ கோபமும்‌ ஆத்திரமும்‌ பெருமானின்‌ அன்பினாலும்‌. 
நல்லெண்ண,க்தினுலும்‌ அவிந்து போயின. 

அன்று இரவு தேவர்கள்‌ கூட்டமாக வந்து பெருமானைத்‌ 
தரிசித்தார்கள்‌. அவர்‌ இருந்த அறை பேரொளியால்‌ 
பிரகாசித்தது. 

மது தனம்‌ கசியபர்‌ புத்தர்‌ பெருமானை நோக்கி **இரவு. 
நீர்‌ இருந்த அறை பேரொளியால்‌ பிரகாசித்ததே! காரணம்‌. 
என்ன?”' என்று வினவினார்‌. 

**எனது போதனைகளைக்‌ கேட்கும்‌ பொருட்டு, தேவர்‌ 
கள்‌ வந்திருந்தார்கள்‌!” என்று, உருவேலா கசியபருக்குப்‌ 
பெருமான்‌ பதில்‌ சொன்னார்‌. 

"இவருடைய உபதேசங்களைத்‌ தேவர்கள்‌ வந்து செவி 
மடுத்தபோதிலும்‌ , என்னைப்போல்‌ புனிதமுடையவராசு 








மூன்று சசியபர்கள்‌ 91 


இவர்‌ ஆக மூடியாது”' என்று கசியப முனிவர்‌ தம்முள்ளேயே 
நினைத்துக்கொண்டார்‌. 

ஆயினும்‌ புறத்தில்‌ பேசும்போது வேறு விதமாகப்‌ பேசி 
னார்‌ *:புனிதசீலர்‌ என்று தாங்கள்‌ கருதும்‌ பெரியவர்களுக்கக்‌ 
இராமவாடிகள்‌ நிறைய உணவுப்‌ பண்டங்கள்‌ கொணர்ந்து: 
தருவார்கள்‌. நான்‌ தங்களுஃ்கு உணவு தரு௫றேன்‌. நீங்கள்‌. 
இங்கேயே இருங்கள்‌? என்று சொன்னார்‌. 

சம்மதித்து, பெருமான்‌ இரவு தங்கினார்‌. 

மறு இனம்‌ பெரிய வேள்வி ஓன்று நடத்துவதற்கான ஏற்‌: 
பாட்டில்‌, கலயபர்‌ ஈடுபட்டு இருந்தார்‌ அங்க நாட்டிலிருத்‌ 
தும்‌ மகத நாட்டிலிருந்தும்‌ மக்கள்‌ நிறைய உணவுப்‌ பண்டங்‌. 
களை எடுத்து வந்தார்கள்‌. 

உடனே கலயபர்‌ வேறு விதமாக எண்ணத்‌ தொடங்‌ 
கஇஞர்‌: **வேள்வி நடக்கும்போது, அங்கே புத்தரும்‌ பிர 
சன்னமாக இரத்தல்‌, மக்களின்‌ உள்ளங்களைத்‌ தமது மந்திர 
பலத்தால்‌ புத்தர்‌ சுவர்ந்துவிடுவார்‌. அதனால்‌ பொது மக்க 
விடையே எனது புகழ்‌ குன்றிவிடும்‌'* என்று நினைத்தார்‌. 

கசியபருடைய மனநிலையை பத்தர்‌ தெரிந்துகொண்டார்‌, 
ஆகவே அவர்‌ கஏியபரை நோக்கி, :'சகோதரரே! நாளை 
ஏரிக்குப்‌ பக்கத்தில்‌ அமர்ந்து இயானம்‌ செய்ய விரும்பு 
கிறேன்‌. அங்கேயே உணவு அருந்தவும்‌ பிரியப்படுகிறேன்‌'* 
என்று சொ: னார்‌. 

புத்தர்‌ இவ்வாறு சொன்னதும்‌ சுசியபர்‌ பெரிதும்‌: 
மஒழ்ச்சி அடைந்தார்‌. *:ஆம்‌; ஆம்‌. தாங்கள்‌ சொல்வது 
பொருத்தமானதே!” என்று மனப்பாரம்‌ பெரிதும்‌ நீங்கெ. 
வர்‌ போல ஆர்வத்துடன்‌ சொன்னார்‌. ஆயினும்‌ தம்‌ மனதிற்‌: 
குள்ளேயே “இவர்‌ எவ்வளவு நல்ல மனிதராய்‌ இருக்கார்‌: 
மற்றவர்களின்‌ போக்கை அறிந்து இங்கதமாக நடந்து 
கொள்டருர்‌. இருப்பினும்‌ என்னைக்‌ காட்டிலும்‌ இவர்‌ புனித 
ராய்‌ இருக்க முடியாது!” என்று தனக்குத்‌ தானே கசியபர்‌ 
சொல்லிக்கொண்டார்‌, 

பெருமானோ விடைபெற்றுக்கொண்டு, உத்தர குரு: 


92 கெளதம புத்தர்‌ 


பகுஇக்குப்‌ போய்விட்டார்‌; அங்கு பிச்சை வாங்கிக்கொண்டு, 
ஏரிக்கரைக்குத்‌ இரும்‌.பி, ஒரு மர நிழலில்‌ அமர்ந்து உணவு, 
அருத்தினார்‌. அதன்‌ பின்னர்‌ ஓய்வாக ஏரிக்கரையில்‌: 
அமர்த்து இருந்தார்‌ 

மறு தினம்‌ புத்தர்‌ இருக்கும்‌ இடத்துக்குக்‌ கசியபர்‌ சென்‌ 
(ர்‌. அங்கு அவரைச்‌ சந்தித்து :*சிரமணரே! தேற்று ஏன்‌ 
தாங்கள்‌ சாப்பிட வரவில்லை. உங்களை எதிர்பார்த்து. 
நாங்கள்‌ உணவை வைத்துக்கொண்டு காத்திருக்தோமே? 
என்று சொன்‌ ர்‌. 

இப்படி உருவேமா சசயர்‌ கூறியதும்‌ புத்தர்‌ அவரிடம்‌ 
**வேள்விக்குச்‌ சிரமணர்‌ வரா திருந்தால்‌ நலமாய்‌ இருர்‌ 
ரமே என்று நீர்‌ எண்ணாவில்லையா?*! என்று கேட்டார்‌ 

*-நமது உள்ளக்கிடையை இந்தச்‌ ரமணர்‌ எளிதில்‌. 
தெரிந்துகொள்௫ருர்‌. மந்திர சக்தியிலும்‌ ஆற்றலிலும்‌ 
இவர்‌ சிறந்து விளங்குகிழர்‌. இருப்பினும்‌ என்னைப்போல்‌: 
புனிதராக இவரைக்‌ ௪௫௧ முடியாது!* என்று தனக்குத்‌. 
தானே உருவேலா கசியபர்‌ சொல்லிக்கொண்டார்‌.. 











பிறகு அவர்‌ அளித்த உணவைப்‌ பெருமான்‌ சாப்பிட்‌ 
டார்‌; சோலையிலேயே தொடர்ந்து தங்கிஞர்‌. 

இப்படி பல அற்புதங்களைப்‌ புதர்‌ பெருமான்‌ உருவேலா 
வனத்தில்‌ செய்து காட்டினர்‌. 

உருவேலாவில்‌ புத்தர்‌ இருந்த சமயம்‌ ஒரு நாள்‌ பலத்த 
மழை பெய்யத்‌ தொடங்‌இற்று. இடைவிடாது மழை 
பொழிந்த காரணத்தால்‌, புத்தரைச்‌ சூழ்ந்து வெள்ளம்‌. 
பெருக்கு எடுக்கலாயிற்று, 

அதைப்‌ பார்த்ததும்‌ உருவேலா கஏயபர்‌ பகறிப்போனார்‌. 
தாமதியாது கிராமத்துக்கு ஓடி, ஒரு சிறு படகைக்‌ 
கொணர்ந்து அதில்‌ ஏறிக்கொள்ளச்‌ செய்து, புத்தரை அவர்‌. 
காப்பாற்றினர்‌. அன்பின்‌ பெருக்கினால்‌, சசியபர்‌ செய்த: 
இந்தச்‌ செயலை நினைந்து, பெருமான்‌ மகழ்ச்சி அடைந்தார்‌; 
“உள்ளம்‌ பக்குவப்பட்டுவிட்டது. இனி உபதேசம்‌ செய்ய 
லாம்‌"* என்ற முடிவுக்கு வத்தார்‌. 

ஆகவே புத்தர்‌ பெருமான்‌ கசியப முனிவரைப்‌ பார்த்து. 


மூன்று கரியபர்கள்‌ 92 





சுசியபரே! உமக்கு நிகரான புனிதத்தன்மையை நான்‌ 
இன்னும்‌ பெறவில்லை என்று நீர்‌ பல வாரங்களாக நினைத்து 
வருகிறீர்‌;உண்மையைச்‌ சொல்லும்‌. நீர்‌ பூரண ஞானத்தைப்‌ 
பெற்றுவிட்டீரா? உள்ளத்தி லிருக்கும்‌ பயத்தைப்‌ போக்கி 
விட்டீரா?*' என்று கேட்டார்‌. 

புத்தர்‌ பெருமான்‌ இவ்வாறு நேரடியர்கக்‌ கேட்டதும்‌, 
கலயபர்‌ சிறிது தயங்கிஞர்‌. பெருமான்‌ காட்டிய அன்பும்‌ 
பரிவம்‌ அவர்‌ உள்ளத்தை பெரிதும்‌ உருக்கிவிட்டன. ஆகவே, 
மரியாதையுடன்‌ வணங்கிவிட்டு “அண்ணலே! பூரண 
ஞானத்தை இன்னும்‌ தான்‌ பெறவில்லை. இன்னமும்‌ எனது 
உள்ளத்தில்‌ அச்சம்‌ இருக்கறது. தங்களைக்‌ காட்டிலும்‌ தான்‌. 
புனிதமானவன்‌ அல்லன்‌!” என்று ஒப்புக்கொண்டார்‌. 

இதன்‌ பின்னர்‌ தமது யாகசாலைக்குள்‌ நுழைந்து அங்கு 
இருக்கும்‌ வேள்விப்‌ பாத்திரங்களை எல்லாம்‌ எடுத்து ஆற்றில்‌: 
வீரி எறிந்தார்‌ கசியபர்‌ 

பிறகு பெருமானிடம்‌ இரும்பி, **அண்ணலே! பயம்‌ 
அகலவும்‌ அந்தரங்க உணர்வுகளை அறியவும்‌ எனக்கு 
உபதேசம்‌ செய்யுங்கள்‌! என்று வேஸ்டி, பெருமானின்‌ 
பொன்னடிகளில்‌ வீழ்ந்து வணங்கினொ! 

வேள்விப்‌ பாத்திரங்கள்‌ ஆற்றில்‌ மிதந்து வருவதைக்‌ 
சுவனித்த சலயபரின்‌ சீடர்கள்‌ தங்கள்‌ குருவுக்கு ஏதோ 
ஆபத்து நேர்ந்திருக்கிறது என்று அஞ்சினர்‌. ஆகவே 
தாமதியாது வேள்விச்சாலைக்கு விரைந்தனர்‌. 

அங்கே தங்கள்‌ குரு உருவேலா கசியபர்‌ புத்தரின்‌ 
பொன்னடிகளின்‌ அருகே அமர்ந்து அவர்‌ செய்யும்‌ உபதேசங்‌ 
களைச்‌ செவிமடுத்துக்‌ கேட்டுக்கொண்டிருப்பதைக்‌ சுவனித்‌ 
தனர்‌. ஆகவே தாங்களும்‌ அருகே அமர்த்து, புத்தர்‌ புரியும்‌ 
உபதேசங்களைக்‌ கேட்கத்‌ தொடங்கினர்‌. 

புத்தர்‌ பெருமான்‌ அடியில்‌ வருமாறு அவர்களுக்கு 
உபதேசம்‌ செய்தார்‌: 

**எந்த அக்கினி பூதத்துக்கு நீங்கள்‌ பயப்படுகிறீர்‌. 
களோ அந்த அக்கினி பூதம்‌ உங்களுக்குள்ளேயே இருக்‌. 
சிறது. ஆசைப்‌ பேய்‌, அகந்தைப்‌ பேய்‌, பெருமைப்‌ பேய்‌ 





94 கெளதம புத்தர்‌ 


ஆய பேய்கள்‌ உங்கள்‌ இதயங்களிலேயே வாசம்‌ செய்‌ 
இன்றன. காமம்‌ என்னும்‌ பேய்‌ எரித்துகொண்டே 
இருக்கும்‌. பெொறிகளுக்குப்‌ புறப்பொருள்களுடன்‌. 
தொடர்பு ஏற்படும்போதும்‌, எண்ணங்கள்‌, எண்ணங்களின்‌. 
தொடர்புள்ள பொருள்களைச்‌ சந்திக்கும்போதும்‌, ஆசையும்‌ 
காமமும்‌ உற்பத்தியாகி, எரியத்‌ தொடங்குகின்றன. புகழ்‌ 
மணக்கும்‌ சொற்களைக்‌ கேட்கக்‌ காது விரும்புறது. சேட்ட 
வுடன்‌ தன்னைப்பற்றிய பெருமை உணர்வு ஏற்படுகிறது; 
பிறகு பெருமை உ ணாவு குன்றிவிட்டால்‌ என்‌ செய்வது 
என்னும்‌ அச்சம்‌ எற்படுகிறது. இந்த ஆசைகளை அடக்கக்‌. 
கட்டுப்படுத்துவதுகான்‌ உண்மையான வேள்வியாகும்‌;: 
அடக்கம்‌ என்னும்‌ பண்பே ஓம குண்டம்‌ ஆகும்‌”! என்று: 
சொன்னார்‌. 

இதன்‌ பின்னர்‌, உருவேலா சுயபரும்‌ அவருடைய 
ஐத்நூறு சீடர்சளும்‌ முண்டனம்‌ செய்துகொண்டு, சவர 
ஆடை உடுத்து, பெளத்த பிக்குகள்‌ ஆயினர்‌ 

அதன்‌ பின்னர்‌, நதி கசியபரும்‌ கயை கசியபரும்‌ தத்தம்‌ 
சிடர்களுடன்‌, புத்தர்‌ பெருமான்‌ கூறும்‌ அறவுரைகளைச்‌ 
செவிமடுச்து, பெளத்த பிக்குகள்‌ ஆயினர்‌. 

இந்த மூன்று முவிவர்களையும்‌ அவர்களின்‌ ஆயிரம்‌ சீடர்‌ 
களையும்‌ அழைத்துக்கொண்டு, புத்தர்‌ பெருமான்‌ ராஜூருக 
நகருக்குப்‌ புறப்பட்டார்‌ 





வேணு வனம்‌ 


அரண்மனை வாழ்வைத துறந்து, புத்தர்‌ வெளிக்‌. 
இளெம்பியபோது, முதலில்‌ ராஜூருக நகருக்குச்‌ சென்றார்‌. 
அப்போது பிம்பசார மன்னன்‌ அவரைத்‌ தரிரித்து, அவர்‌ 
போதி ஞானம்‌ பெற்றதும்‌, மகத நாட்டுக்கு வந்து: 
உபதேசம்‌ செய்ய வேண்டும்‌ என்று வேண்டிஞஎன்‌. 

பெருமானும்‌ வருவதாக ஒப்புக்கொண்டு, அங்கிருந்து 
போய்லிட்டார்‌. 





வேணு வனம்‌ 9௪ 


ஆசவே இப்பொழுது, புத்தர்‌ பெருமான்‌ ஆயிரம்‌ சீடர்‌ 
களையும்‌ மூன்று கரியபர்களையும்‌ அழைத்துக்கொண்டு மகத 
நாட்டுக்குப்‌ போனார்‌. 

மகத நாட்டின்‌ தலைநகரான ராஜூருசு நகருக்கு ஆறு. 
கல்‌ தொலைவில்‌, சுபாதித்தர்‌ கோயில்‌ இருந்தது. நகரத்‌ 
தைச்‌ சுற்றிலும்‌ சிறு சிறு குன்றுகள்‌ இருந்தன. அவற்றில்‌: 
கமுகு மலை. என்பது முக்கியமானது. அந்த மலையில்‌: 
,தவசியரும்‌ முனிவர்களும்‌ தாங்கள்‌ ய।.த்திரை செய்யும்‌. 
காலத்தில்‌ வந்து தங்குவது வழக்கம்‌: அதேபோல, பெரு 
மானும்‌ வநது, கழுகு மலையில்‌ தங்கினார்‌. 

தம்‌ சீடர்களுடன்‌ புத்தர்‌ பெருமான்‌ தம்‌ நாட்டுக்கு 
வந்திருப்பதை அறிந்து, மகத நாட்டு மன்னன்‌ மகழ்ச்சி. 
அடைந்தான்‌. 

ஆகவே பிராமணர்களையும்‌. பரிவாரத்தினரையும்‌ 
அழைத்துக்கொண்டு புத்தர்‌ பெருமாளைத்‌ தரிசிக்கும்‌ 
பொருட்டு அவன்‌ கிளம்பினான்‌ 

சீடர்கள்‌ புடை சூழ அமர்ந்திருக்கும்‌ புத்தர்‌ பெரு 
மானைப்‌ பார்த்ததும்‌, தரையில்‌ வீழ்ந்து வணங்கிய பின்னர்‌ 
எழுந்து, மரியாதையுடன்‌ சிறிது தூரத்தில்‌ ஒதுங்கி நின்றான்‌. 
பிம்பசார மன்னன்‌. 

அதன்‌ பின்னர்‌ அவனுடன்‌ வத்த மற்றவர்களும்‌ 
வணங்கிவிட்டு, எழுந்து மரியாதையுடன்‌ நின்றனர்‌. 

சிலர்‌ புத்தருடன்‌ உரையாடினர்‌; சிலர்‌ நினைவில்‌ இருத்திக்‌ 
கொள்ள வேண்டிய அனேக வார்த்தைகளை அவரிடமிருந்து: 
அவர்கள்‌ செவிமடுத்தனர்‌; சிலர்‌ கைகுவித்து வணங்கிய 
வாறு மரியாதையுடன்‌ நின்றுகொண்டிருந்தனர்‌; சிலர்‌ 
புத்தரின்‌ மூதாதையரின்‌ பெருமைகளைப்பற்றிப்‌ பே௫ிக்‌ 
கொண்டு இருந்தனர்‌. மற்றும்‌ சிலர்‌ மரியாதையுடன்‌ மெளன 
மாக இருந்தனர்‌. 

வந்தவர்கள்‌, புகழ்‌ படைத்த மூன்று கசியபர்களும்‌. 
புத்தருடன்‌ வந்திருப்பதை அறிந்து அதிக ஆச்சரியம்‌: 
அடைந்தனர்‌. புத்தர்‌ , கசயபர்களுக்குச்‌ டர்‌ ஆ இருக்‌ 
இிருரா? அல்லது, சுசியபர்‌ மூவரும்‌ புத்தருக்குச்‌ டர்‌ ஆக. 





௦6 கெளதம புத்தர்‌ 


விட்டாரா என்பது விளங்காது அவர்கள்‌ இசைப்புற்று 
நின்றனர்‌. 

இதைக்‌ கவனித்த புத்தர்‌, உருவேலா கசியபரை 
நோக்கி **கசியபரே! நான்‌ கேட்கும்‌ இந்தக்‌ கேள்விக்கு நீர்‌: 
பதில்‌ சொல்ல வேண்டும்‌ முன்பு நீர்‌ பல ரிஷிகளுக்கு. 
ஆரியராய்‌ இருந்தவர்‌. சுடுமையான நோன்பையும்‌, 
வேள்விகள்‌ செய்வதையும்‌ நீர்‌ விட்டுவிட உமக்குத்‌ தூண்டு 
கோலாம்‌ இுத்தவை எவை?! என்று கேட்டார்‌. 

அதற்குக்‌ சசியபர்‌ “பெருமானே! தான்‌ இயற்றிய 
வேள்விகளும்‌ செய்த தலங்களும்‌, புலன்களுக்கு உட்பட்ட 
புற உலகத்தோடு தொடர்பு, உடையவை; புலன்சளோடு 
தொடர்புள்ள எதற்கும்‌ தற்பெருமையும்‌ ஆணவமும்‌. 
இருக்கும்‌. ஆணவமும்‌ தற்பெருமையும்‌ இருக்கும்‌ இடத்‌ 
இல்‌, எப்பொழுதும்‌ துன்பத்தின்‌ ௬வடு இருக்கும்‌. அதனால்‌ 
தாஸ்‌ வேள்விகள்‌ செய்வதையும்‌ கடும்‌ தவம்‌ செய்வதையும்‌ 
நான்‌ விட்டெழித்தேன்‌'” என்று பதில்‌ சொன்னார்‌. 

அப்போது புத்தர்‌ பெருமான்‌ அவரை நோக்கி, 

**இவற்றில்‌ எல்லாம்‌ உமது மனம்‌ இன்பத்தைக்‌ காணா 

விடில்‌, வேறு எந்தத்‌ தெய்வங்களிட.த்தும்‌ மனிதர்களிடத்‌ 
தும்‌ உமது மனம்‌ இன்பதைக்‌ காண்டறது?' என்று: 
கேட்டார்‌. 

“நான்‌” எனது” என்னும்‌ அகந்தைகளை ஒருவன்‌. 
களைந்துவிட்டால்‌, ஒருவனுக்கு மன அமைதி என்னும்‌ 
நிர்வாரைப்‌ பேறு இட்டுகிறது. இப்படி ஏற்படும்‌ அமைதிக்கு 
அழிவே இடையாது. அதனால்தான்‌ மாறுவதும்‌ அழிவது 
மான வேள்விகள்‌ செய்வதையும்‌ சுடும்‌ தவம்‌ புரிவதை 
யும்‌ நான்‌ விட்டுவிட்டேன்‌?! என்று சொன்னார்‌. 

பிறகு, உருவேலா சுசியபர்‌ எழுந்து பு.த்தர்‌ பெருமானின்‌ 
பொன்னடிகளை வணங்கிக்கொண்டே. **இவர்‌ என்னுடைய 
குர; நான்‌ இவருக்குச்‌ சடன்‌'* என்று கூறினார்‌. 

இதன்‌ பின்னர்‌ அங்கு கூடி இருந்தோர்‌ அனைவருக்கும்‌. 
அறநெறிகளையும்‌ உண்மை நெறிகளையும்பற்றி உபதேசம்‌. 
செய்தார்‌ பெருமான்‌. 


வேணு வனம்‌: ர்‌ 


அரசன்‌ பிம்பசாரனும்‌ அவனைச்‌ சார்ந்தோரும்‌ மனத்‌ 
தெளிவு பெற்று, பெளத்த மதத்தைத்‌ தழுவினர்‌. 

அப்போது பிம்பசாரன்‌ புத்தரிடம்‌, '*பெருமானே! 
எனது வாலிபப்‌ பருவத்தில்‌ எனக்கு ஐந்து விருப்பங்கள்‌: 
இருந்தன. அந்த ஐந்தும்‌ முழுதும்‌ நிறைவேற வேண்டும்‌ 
என்று நான்‌ ஆசைப்பட்டேன்‌: 

(2) நான்‌ பலம்‌ மிகுந்த அரசனாய்‌ விளங்க வேண்டும்‌. 

(2) புனிதம்‌ வாய்த்த புத்தர்‌ எனது நாட்டுக்கு வர 

வேண்டும்‌. 

(2) அவரை நான்‌ வரவேற்று வணங்க வேண்டும்‌. 

(8) புத்தர்‌ தருமத்தை எனக்கு உபதே?க்க வேண்டும்‌. 

(5) அவர்‌ போதிக்கும்‌ தருமத்தை நான்‌ புரிந்துகொள்ள. 

வேண்டும்‌. 

**மேற்கூறிய எனது ஐந்து விருப்பங்களும்‌ இப்பொழுது 
நிறைவேறிவிட்டன; தாங்கள்‌ நாளை எனது அரண்மனை. 
சீடர்களுடன்‌ எழுந்தருளி, அமுது செய்ய ' வேண்டும்‌ 
என்று விண்ணப்பித்துக்கொண்டான்‌. 

அவனுடை ய விருப்பத்துக்குப்‌ பெருமான்‌ இசைந்தார்‌ 

இதன்‌ பின்னர்‌ பிம்பசார மன்னன்‌ புத்தர்‌ பெருமானை 
வணங்கி விடைபெற்றுக்கொண்டு, பரிவாரங்களுடன்‌ ,கனது. 
அரண்மனை இரும்பினான்‌... 

மறு இனம்‌ காலையில்‌, சாப்பிடத்தக்க உணவு வகைகளை 
எல்லாம்‌ சத்தம்‌ செய்து வைத்துக்கொண்டு, பிம்பசார 
மன்னன்‌ புத்தர்‌ பெருமானுக்குச்‌ செய்தி அனுப்பினான்‌. 

புத்தர்‌ பெருமான்‌ காலையில்‌ தம்‌ சீடர்களை அழைத்துக்‌ 
கொஸ்டும்‌, இருவோட்டைக்‌ கையில்‌ எடுத்துக்கொண்டும்‌. 
ராஜூருக நகருக்குப்‌ புறப்பட்டார்‌. 

அரண்மனைக்குப்‌ புத்தர்‌ பெருமான்‌ வந்து சேர்ந்ததும்‌, 
தகுந்த மரியாதைகளுடன்‌ பிம்பசார மன்னன்‌ அவரை 
அரண்மனைக்குள்‌ அழைத்துப்‌ போனான்‌. அவருக்கும்‌ அவரு 
டைய சீடர்களுக்கும்‌ என ஒதுக்கி இருக்கும்‌ இடத்தில்‌. 
அவர்களை அமரச்‌ செய்து கெளரவப்படுத்தினான்‌. 

பு 





98 கெளதம புத்தர்‌ 


புத்தரும்‌ அவருடைய உடர்களும்‌ பிம்பசாரனுடைய 
அரண்மனையில்‌ உணவு உண்டார்கள்‌. பிறகு பிச்சைப்‌: 
பாத்திரங்களையும்‌ கைகால்சளையும்‌ அலம்பிவிட்டு, ஒய்வுடன்‌ 





இது சமயம்‌ பீம்பசார மன்னன்‌, தகுதியான ஒன்றை, 
புத்தருக்குத்‌ தானம்‌ செய்ய விரும்பினான்‌. **(/த்தர்‌ பெரு 
மானும்‌ அவருடைய சீடர்களும்‌ தங்க, தகுந்த இடம்‌ 
ஒல்றைத்‌ தானமாக வழங்கினால்‌ என்ன? அந்த இடம்‌ 
நகருக்கு வெகு தொலைவில்‌ இல்லாமலும்‌ பக்கத்தில்‌ இல்லா 
மலும்‌ இருப்பது நல்லது. அப்படி இருந்தால்தான்‌ மக்கள்‌ 
புத்தர்‌ பெருமானிடம்‌ வந்து போவதற்கு எளிதாய்‌ இருக்கும்‌. 
அத்தகைய இடம்‌ பகல்‌ நேரத்தில்‌ சந்தடியும்‌ கூட்டமும்‌. 
குறைவுள்ளதாக இருக்கும. மறைவாசவும்‌ ஒஓய்வுடன்‌ 
இருப்பதற்கு ஏற்றதாகவும்‌ அந்த இடம்‌ இருப்பது நல்லது'* 
என்று கறாஇனான்‌. 

இந்த நினைப்பு வந்ததும்‌, கனக்குச்‌ சொந்தமான வேணு 
வனத்தை. (முங்கில சோலையைப்‌) புத்தர்‌ பெருமானுக்கும்‌. 
அவருடைய சீடர்களுக்கும்‌ தானமாக வழங்க முடிவு செய்‌ 
தான்‌ பிம்பசார மன்னன்‌. 

பிறகு ஒரு தங்கப்‌ பாத்திரத்தில்‌ இருக்கும்‌ நீரைக்‌ 
கொண்டு, தாரைவார்த்து, வேணு வனத்தை, புத்தர்‌ பெரு 
மானுச்கும்‌ அவருடைய சடர்களுஃ்கும்‌ தானம்‌ செய்தான்‌. 
பிம்பசார ஈன்னன்‌. 





பிம்பசார மன்னல்‌ வழங்கிய வேணு வனத்தை, பெரு 
மான்‌ ஏற்றுக்கொண்டார்‌. 

பிறகு பிம்பசார மன்னனுக்கு உபதேசம்‌ செய்துவிட்டு, 
ஆசனத்திலிருந்து எழுந்து, சீடர்களையும்‌ அழைத்துச்‌. 
கொண்டு, அவர்‌ புறப்பட்டுப்‌ போனார்‌. 

வேணு வனத்தை அடைந்த அவர்‌ அதைப்‌ பிக்குகள்‌ 
மனைவருக்கும்‌ உரிய ஒரு பொது இடமாக - அதாவது 
பெளத்த மடமாக - இயங்க ஏற்பாடு செய்தார்‌. 





ழ்9 


இரு முக்கிய சீடர்கள்‌ 


'இது சமயம்‌ ராஜூருகத்தில்‌ சஞ்சயன்‌ என்று ஒரு 
முனிவர்‌ இருந்தார்‌. அவருக்கு நூற்றுக்‌ கணக்கில்‌ £டர்கள்‌ 
இருந்தார்கள்‌. அவர்களில்‌ சாரிபுத்திரன்‌, மொச்கலானன்‌. 
என்ற இரு டர்கள்‌ முக்கியமானவர்கள்‌. 

இவர்கள்‌ இருவரும்‌ பிராமண குலத்தில்‌ பிறந்தவர்கள்‌; 
இணைபிரியாத நண்பர்கள்‌; ஞானத்தில்‌ அதிக நாட்ட 
முடை.யவர்கள்‌: இவர்கள்‌ இருவரும்‌ காலத்தைப்பற்றியும்‌ 
இடத்தைப்பற்றியும்‌, நிலையாமைபற்றியும்‌ அடிக்கடி உரை 
யாடிக்கொண்டிருப்பார்கள்‌ 

ஒரு நாள்‌ இவர்கள்‌ இருவரும்‌ நகருக்கு,த்‌ தென்புறத்தே 
இருக்கும்‌ ஒரு குன்றின்மீது எறி, ராஜூருக நகரத்தையும்‌: 
அதற்கு அப்பால்‌ இருக்கும்‌ சமவெளியையும்‌ சுவனித்தார்கள்‌. 

நசரத்‌ தெருக்களிலும்‌, சமவெளியில்‌ இருக்கும்‌ பசுமை 
யான நெல்வயல்களிலும்‌, நூற்றுக்கணக்கான மாத்தர்கள்‌. 
பரபரப்புடன்‌ அங்கும்‌ இங்கும்‌ வந்து போய்க்கொண்டிருப்‌ 
பதைக்‌ சவனித்தார்கள்‌. அப்போது அவர்கள்‌ உள்ளத்தில்‌: 
இன்னும்‌ நூறு ஆண்டுக்‌ காலத்தில்‌ இவர்கள்‌ அனைவரும்‌ 
சாவின்‌ பிடிப்பில்‌ க்‌, அதற்குப்‌ பலியாகிவிடுவார்களே!! '* 
என்று தினைத்தார்கள்‌. 

இந்தத்‌ துன்ப நினைப்பு அவர்கள்‌ இருவரின்‌ உள்ளங்களை 
அழுத்தவே, நெடுதேரம்வரை ஒன்றும்‌ பேசாமல்‌ இருவரும்‌ 
நடந்து சென்றார்கள்‌. “(சாவும்‌ அழிவும்‌ உலசுத்தின்‌. 
தவிர்க்க முடியாத நியதிகள்‌ ஆயின்‌, அவற்றுக்கு எதிர்‌ 
'நியதிகளான சாவாமை, அழியாமை என்னும்‌ நிரத்தரமான 
இரு நிலைகளும்‌ இருச்சுவே செய்யும்‌!'' என்று அவர்களுள்‌ 
ஒருவன்‌ கூறினான்‌. 

1-ஆம்‌. அந்த எதிர்மறையான இரு நிலைகளும்‌ இருக்கத்‌ 
தான்‌ வேண்டும்‌. ஆசவே சாவாமை என்னும்‌ நிலையை 
அடைய நாம்‌ முயல வேண்டும்‌! என்று மற்றவன்‌ பதில்‌: 
சொன்னான்‌. 


160. கெளதம புத்தர்‌ 


“1ஆம்‌, ஆம்‌. உண்மைதான்‌. அந்த நிலைமைக்கு உரிய 
வழியை எவன்‌ முதலில்‌ காண்டுருனோ, அவன்‌ மற்றவனுக்கு 
அந்த வழியைச்‌ சொல்ல வேண்டும்‌” என்று இருவரும்‌ மூடிவு 
செய்துகொண்டார்கள்‌. 

பிறகு இருவரும்‌ முதலில்‌ தங்கள்‌ குரு சஞ்சயனிடம்‌ 
சென்றார்கள்‌. சாவிலிருந்து தப்புவதற்குரிய வழியைத்‌ 
தங்களுக்குக்‌ காட்ட வேண்டும்‌ என்று வேண்டினார்கள்‌. 

தனக்குத்‌ தெரிந்தவை அனைத்தையும்‌ அவர்கள்‌ இரு 
வருக்கும்‌ கான்‌ சற்பித்துவிட்டதாகவும்‌ சாவாமைக்கு உரிய 
வழி தனக்குத்‌ தெரியாது என்றும்‌ சஞ்சயன்‌ பதில்‌ 
சொன்னார்‌. 

இந்த நிலையில்‌ சாரிபுத்திரன்‌ பிச்சைவாங்கும்‌ பொருட்டு. 
ஒரு நாள்‌ நகருக்குள்‌ சென்றார்‌. 

அதே சமயத்தில்‌ அசாஜி என்பவரும்‌ பிச்சை வாங்கும்‌ 
பொருட்டு நகருக்கு வந்திருந்தார்‌. அவர்‌ அடச்கத்துடன்‌ 
குனிந்து நடந்து சென்றார்‌. அவர்‌ உள்ளத்தில்‌ அமைதி 
நிலவுகிறது என்பதை அவருடைய முகம்‌ காட்டிற்று, இது 
மட்டு மல்லாமல்‌ அவருடைய முகத்தில்‌ ஒருவித பெரு 
மிதமும்‌ பிரகாசித்தது. 

இதைச்‌ சாரிபுத்திரன்‌ சுலனித்தார்‌. தானும்‌ மொக்க 
லானனும்‌ நாடிக்கொண்டிருக்கும்‌ அமைதி, இந்தப்‌ பிக்கு 
விடம்‌ இருப்பதை அவர்‌ அறிந்தார்‌, ஆகவே அவரைச்‌ 
சாரிபுத்திரன்‌ பின்தொடர்ந்தார்‌. 

போதிய அளவு பிச்சை கிடைத்ததும்‌ அசாஜி இரும்‌ 
பிஞர்‌. பிறகு ஒதுக்குப்‌ புறமான ஒரு இட.த்தில்‌ அமர்ந்து: 
அதை உண்டு கைசளை அலம்பிக்கொண்டார்‌. 

அப்போது, சிறிது தூரத்திலிருந்து சவனித்துக்கொண் 
ருத்த சாரிபுத்திரன்‌ அவரை அணு), **நண்பரே! உங்கள்‌. 
முகம்‌ பெருமிதத்துடன்‌ துலங்குகிறது. உங்களுடைய குரு: 
யார்‌? உங்களுக்கு அவர்‌ என்ன போதிக்கறு. என்று, 
கேட்டார்‌. 

இப்படி அவர்‌ வினலியதும்‌ அசாஜியின்‌ உள்ளத்தில்‌ 
உவகையும்‌ கெளரவமும்‌ மேலோங்கின. அவர்‌ சாரிபுத்திர 





இரு மூக்கிய சீடர்கள்‌. 107 


னிடம்‌, *-என்‌ குருதாதரின்‌ பெயர்‌ கெளதம [ததர்‌. 
பெருமை மிகுந்த பு.த்தரைப்பற்றி நீங்கள்‌ கேள்விப்பட்டது. 
இல்லையா?'* என்று களிப்புடன்‌ கேட்டார்‌. 

“அண்மையில்‌. ராஜூருசத்துக்கு.. வந்திருக்கிரார 
அவரைப்பற்றியா? அவருடைய கொள்கைகள்‌ ஏன்ன? 
எந்தக்‌ கொள்கைகளை அவர்‌ உங்களுக்கு உபதேசிக்கிறார்‌?" 
என்று சார்புத்திரன்‌ கேட்டார்‌. 

அசாஜி பதில்‌ சொல்ல முயன்றார்‌. ஆனால்‌, தான்‌ பெற்ற. 
அனுபவத்தைச்‌ சசியானபமு விளக்கச்‌ சொல்ல, அவருக்குச்‌. 
சொற்கள்‌ அகப்படவில்லை. ஆகையால்‌ அவர்‌ **நான்‌ புத 
தாகச்‌ சேர்ந்தவன்‌; குரு கூறுவதை உண்மை என்று நான்‌. 
உணர்கிறேன்‌. ஆயினும்‌ அந்த அனுபவத்தைப்‌ பிறருக்கு: 
விளக்கி முழுதும்‌ புரியும்படி சொல்லும்‌ ஆற்றல்‌ எனக்கு 
இல்லை” என்று அடச்ஈமாகப்‌ பதில்‌ சொன்னார்‌. 

புத்தரைச்‌ சந்தித்தால்‌ தமது விருப்பம்‌ நிறைவேறக்‌, 
கூடும்‌ என்று சாரிபுத்திரன்‌ நினைத்தார்‌. 

அதே சமயம்‌ அசாஜி அவரிடம்‌ **தாங்கள்‌ வந்து எனது. 
குருநாதரைச்‌ சந்தியுங்கள்‌!" என்று கூறினர்‌. 

**என்‌ நண்பன்‌ மொக்கலானனையும்‌ அழைத்துக்‌ 
கொண்டு, நான்‌ வந்து புத்தர்‌ பெருமானைச்‌ சந்திக்கிறேன்‌” * 
என்று சாரிபுத்திரன்‌ பதில்‌ சொன்னார்‌. 

புத்தர்‌ பெருமான்‌ ,தங்கி இருக்கும்‌ இடத்தைச்‌ சாரிபுத்தி, 
ரனுக்கு அறிவித்துவிட்டு, அசாஜி போய்விட்டார்‌. 

சாரிபுத்திரன்‌ தன்‌ நண்பன்‌ மொக்கலானனைச்‌ சத்‌இத்து.. 
தான்‌ அசாஜியைச்‌ சந்தித்ததையும்‌ புத்தர்‌ பெருமான்‌ தங்கி 
இருக்கும்‌ இடத்தையும்‌ அறிவித்தார்‌. 

பிறகு இருவரும்‌ தங்கள்‌ குரு சஞ்சயனைச்‌ சந்தித்து, 
விவரத்தைத்‌ தெரிவித்து விடைபெற்றுக்கொண்டு, புத்தர்‌. 
பெருமானைச்‌ சந்திக்கும்‌ பொருட்டுப்‌ புறப்பட்டுப்‌ போயினர்‌. 

புத்தர்‌ பெருமானைச்‌ சந்தித்து, அவருடன்‌ உரையாடி, 
அவர்கள்‌ இருவரும்‌ பெளத்த பிக்குகள்‌ ஆயினர்‌. 

பெளத்த சமயத்தார்‌ புத்தருக்கு அடுத்த படியாச, 
இந்த இருவரையும்‌ பெரிதும்‌ கொண்டாடுகருர்கள்‌, எஸ்‌. 








202 கெளதம புத்தர்‌ 


சீடர்களுள்‌ இந்த இரு 2டர்களும்‌ முதன்மையான ஸ்தானத்‌ 
தைப்‌ பெறுவார்கள்‌*! என்று இவர்உள்‌ இருவரையும்பற்றி, 
புத்தர்‌ பெருமான்‌ கூறி இருக்கிருர்‌. 








ஆரம்ப எதிர்ப்புகள்‌ 


எந்த ஒரு நல்ல இயக்கத்துக்கும்‌ சரி, சீர்திருத்த இயக்‌ 
கத்துக்கும்‌ சரி, (து இயக்கத்துக்கும்‌ சரி, ஆரம்பத்தில்‌ கட்டா. 
யம்‌ எதிர்ப்புகள்‌ தோன்றவே செய்யும்‌. எதிர்ப்புகளைச்‌ 
சமாளிக்கும்‌ தகுதியும்‌ ஆற்றலும்‌ அந்த இயக்கத்துக்கு இருக்கு. 
மாயின்‌, அது நாளடைவில்‌ விரிந்து பரவும்‌. 

அரசியல்‌ இயக்கமாயினும்‌ சரி, ஈீர்திருத்‌க இயக்கமாயி 
னும்‌ சரி, அல்லது மத இயக்சமாயினும்‌ சரி, ஆரம்பத்தில்‌ 
அதை எதர்த்து,அதிலுள்ள நன்மை இமைகளை அலச ஆராயா 
மல்‌, எந்த ஒரு இயக்கத்தையும்‌ மக்கள்‌ ஏற்க மாட்டார்கள்‌ 

தொடக்கத்தில்‌, இறிஸ்து சமயம்‌, இஸ்லாமிய சமயம்‌ 
போன்ற இயக்கங்களுக்கு எதிர்ப்புகள்‌ இருந்ததைச்‌ சரித்தி 
ரத்தில்‌ நாம்‌ படிக்கிறோம்‌ அதைப்‌ போலவே, பெளத்த சமய 
இயக்சத்துக்கும்‌ எதிர்ப்புகள்‌ உண்டாயின. 

ஆரம்பத்தில்‌ [த்தர்‌ பெருமானை எதிர்த்தவன்‌ மாரன்‌, 
தாங்கள்‌ செல்லும்‌ வழியில்‌ மக்களைச்‌ செல்லவிடாது, ஆசை 
காட்டி மயக்கி, மக்களைத்‌ இய பாதைகளில்‌ இருப்பிவிடும்‌. 
சக்தியை மாரன்‌ என்று குறிப்பிடுவது பெளத்த சமய மரபு. 
மாரனுடை.ய எதிர்ப்புகளை எல்லாம்‌ சமாளித்து, புத்தர்‌ பெரு 
மான்‌ வெற்றி பெற்றார்‌. 

இதனால்‌ அவருக்கு ஆதரவு டைக்கத்‌ தொடங்கற்று. 
முன்பு அவருக்கு ஆதரவு கொடுக்கக்‌ கூடாது என்று உறுதி 
யுடன்‌ பேசிய ஐந்து பிக்குகளுமே புத்தருக்கு ஆதரவு. 
கொடுத்துச்‌ சீடர்கள்‌ ஆயினர்‌. எதிர்ப்பாளர்களே, பிறகு 
ஆதரவாளர்களாக மாறிவீட்டார்கள்‌; நாளுக்கு நாள்‌ சீடர்‌. 

குழாம்‌ பெருகியதால்‌, அரசனுடைய ஆதரவும்‌. பெளத்த 

சங்கத்துக்குக்‌ சிட்டிற்று, 














ஆரம்ப எதிர்ப்புகள்‌. 102. 


எந்‌.த இயக்சமும்‌ விரிவடைந்து பரவும்போது, உள்‌. 
(பூசல்களும்‌ பிணக்குகளும்‌ தோன்றுவது இயல்பு. 

சாரிபுத்திரரும்‌ மொக்கலானரும்‌ பெளத்த சங்கத்தில்‌ 
சேர்ந்ததும்‌, சிறு பிணக்கு ஒன்று ஆரம்பத்தில்‌ தோ 
யிற்று. *'புஇதாக இப்பொழுது சங்கத்தில்‌ சேர்ந்டருக்கும்‌. 
பிக்குகள்‌ இருவரும்‌ தமக்கு அடுத்த ஸ்தானத்தைப்‌ பெறும்‌ 
தகுதியுள்ளவர்கள்‌ '* என்று கூறி, தமக்கு இடந்திலும்‌ 
வலத்திலும்‌ அவர்கள்‌ இருவரையும்‌ புத்தர்‌ பெருமான்‌ வைத்‌: 
துக்கொஷ்டார்‌. 

புதிதாகச்‌ சேர்ந்திருக்கும்‌ பிக்குகள்‌ இருவருக்கும்‌ புத்தர்‌. 
பெருமான்‌ உயர்‌ பதவிகள்‌ வழங்கி இருப்பது குறித்து, மற்ற. 
பிக்குகள்‌ முணுமுணுக்கத்‌ தொடங்கினர்‌. 

பொறுமையினால்‌ பிக்குகள்‌ முணுமுணுப்பது புத்தர்‌. 
பெருமான்‌ காதுகளுக்கும்‌ எட்டிற்று ஆகவே, பிக்குகளைத்‌ 
தம்பால்‌ அழைத்து, : “அன்புள்ள பிக்குசளே! சலுகை காட்ட 
வேண்டும்‌ என்ற சருத்து எனக்கு இல்லை. தகுஇ காரண 
மாசவே அவர்கள்‌ இருவரும்‌ உயர்‌ பதவியைப்‌ பெற்று இருக்‌ 
கின்றனர்‌. முன்பு தோன்றிய புத்தர்களுள்‌ ஒருவருக்கு: 
இவர்கள்‌ இருவரும்‌ முசுகிய ீடர்களாய்‌ இருந்து இருக்கின்ற. 
னர்‌. பிற்காலத்தில்‌ தோன்றும்‌ புத்தருக்கும்‌ தாங்கள்‌. 
முக்க சடர்களாய்‌ விளங்க வேண்டும்‌ என்று அவரிடம்‌. 
இவர்கள்‌ இருவரும்‌ விண்ணப்பித்துக்கொண்டனர்‌. அதனால்‌: 
தான்‌ சாரிபுத்திரனுக்கும்‌ மொக்கலானனுக்கும்‌ முக்கிய 
பதவிகளை வழங்க நேர்ந்தது'' என்று கூறினார்‌. 

புத்தர்‌ பெருமான்‌ கூறிய விளக்கத்தைக்‌ கேட்டு, இதர 
பிக்குகள்‌ சமாதானம்‌ அடைந்தனர்‌. 

இதே சமயத்தில்‌ மற்றொரு பு.றத்திலிருந்தும்‌ புத்தருக்கு 
எதிர்ப்பு உண்டாயிற்று. 

மகத நாட்டில்‌ இருக்கும்‌ முக்கிய குடும்பங்களைச்‌ சேர்ந்த 
வாலிபர்கள்‌, இல்லற வாழ்வைத்‌ துறந்துவிட்டு, துற. 
வறத்தைத்‌ தழுவிப்‌ பெளத்த பிக்குகள்‌ ஆயினர்‌. **இந்தப்‌ 
போக்கு தமை பயப்பது'" என்று கூறி இல்லறப்‌ பெண்டிரும்‌ 
முதியோரும்‌ புத்தர்‌ பெருமானைக்‌ குறைகூறத்‌ தொடங்களர்‌., 



























704 கெளதம புத்தர்‌ 


“கெளதம புத்தர்‌, தமது போதனைகளால்‌ பெற்றோரைப்‌. 
பிள்ளைகள்‌ அற்‌றவராகச்‌ செய்துமிடுகிறார்‌. சுலியாணம்‌. 
ஆன பெண்களை, வாழாத நிலைஃகு உட்படுத்துசிறார்‌ குடும்‌. 
யங்கள்‌ சிதைந்து போடின்றன. படை முடி தரித்த ஆயிரம்‌. 
முனிவர்களைப்‌ பிக்குகள்‌ ஆக்கிலிட்டார்‌; சஞ்சயனின்‌ டர்‌. 
களையும்‌ பிக்குகள்‌ ஆக்இவிட்டார்‌; சாரிபுத்திரனும்‌ மொக்க 
லாளனும்‌ துறவறத்தை மேற்கொண்டுவிட்டனர்‌. இன்னும்‌ 
யார்‌ யாரைத்தால்‌ அவர்‌ துறவி ஆச்கப்‌ போகிறாரோ?" 
என்று முணுமுணுத்து, புத்தர்‌ பெருமான்மீது குறைகூறினர்‌. 

பொதுமச்கள்‌ இவ்வாறு குற்றம்‌ சுமத்துவதை, பிக்குகள்‌ 
புத்தர்‌ பெருமானிடம்‌ தெரிவித்தனர்‌. 

அதற்குப்‌ புத்தர்‌ பெருமான்‌, ''பிக்குகளே! இந்தக்‌ 
௯ூச்சல்‌ நீடிக்காது; ஏழு நாட்களுக்குப்‌ பின்னர்‌ தானே ஓய்ந்து: 
போகும்‌; குறைகூறிப்‌ பாட்டுப்‌ பாடிப்‌ பொதுமக்கள்‌. 
உங்களைக்‌ கேலி செய்தால்‌ ததாகதர்‌ நல்லறங்களைப்‌ 
போத்து, மக்களை வழிநடத்‌இ வீரர்‌ ஆக்குகிறார்‌; அறிஞர்‌. 
களைப்‌ பார்த்து வீரர்களைப்‌ பார்த்து, யாராவது முணுமுணுப்‌ 
பாரீகள (2 நேரிய வழியில்‌ செல்லும்‌ ஞானிகளைக்‌ குறைகூறிச்‌. 
சபிப்பவர்களும்‌ உண்டா?” என்று பதில்‌ சொல்லுங்கள்‌!" 
என்று பாயம்‌ சொல்லிக்‌ கொடுத்தார்‌. 

பொதுமக்கள்‌ கேலி செய்தபோது, பெருமான்‌ சொல்லிக்‌. 
கொடுத்தப்படி பிக்குகள்‌ படல்‌ சொன்னார்கள்‌. 

இந்தப்‌ பதிலைக்‌ கேட்டதும்‌, பொதுமக்கள்‌ உண்மையை 
உணர்ந்தார்கள்‌. ஆம்‌; ஆம்‌ ததாகதர்‌ மக்களுக்குத்‌ 
தருமங்களைத்தான்‌ போஇத்து நல்ல வழியில்‌ நடத்து" 
என்று ஒப்புக்கொள்ளத்‌ தொடங்கினர்‌. 

ஏழு நாட்களுக்குப்‌ பின்னர்‌ புத்தர்‌ பெருமான்‌ கூறியது. 
போல்‌, எநிர்ப்புக்‌ கூச்சல்‌ ஒய்த்து போயிற்று. 


கெளதம புத்தர்‌ 


வரலாறு 





அறநெறிப்‌ பிரச்சாரம்‌ 


உதாயி 


அரண்மனை வாழ்வையும்‌, மனைவியையும்‌ மகனையும்‌. 
துறந்து, தன்‌ மைந்தன்‌ த்தார்‌.த்தன்‌ வெளியேறிவிட்டான்‌ 
என்பது தெரியவந்து அரசன்‌ சுத்தோ.தனன்‌ பெரிதும்‌ கவலை 
அடைந்தான்‌. 

தன்‌ மைந்தன்‌ எங்கு சென்றான்‌? என்ன ஆனான்‌ என்பது, 
பற்றிச்‌ சுத்தோதன மன்னன்‌ அடிச்கடி விசாரித்துக்கொண்‌ 
டிருந்தான்‌. சாட்டில்‌ வசித்து, தன்‌ மைந்தன்‌ சடும்‌ தவம்‌. 
புரிவதாகத்‌ தெரியவந்து, அவன்‌ மனமுடைந்து வருந்தினான்‌. 

உடனே தனது சிப்பந்இிகளில்‌ ஒருவனைச்‌ சித்தார்த்த 
னிடம்‌ அனுப்பி, '*முட்டாள்த்தனமான முயற்சிகளில்‌ ஈடு 
பட்டு, சடும்‌ தவம்‌ புரிய வேண்டாம்‌ என்றும்‌, அதை விட்டு 
விட்டு அரண்மனைக்குத்‌ திரும்பும்படியும்‌'” சொல்லச்‌ 
செய்தான்‌. 

சிப்பந்தி சென்று சித்தார்த்தரிடம்‌ அரசன்‌ சுத்தோ. 
,தனன்‌ சொல்லி அனுப்பியதைச்‌ சொன்னான்‌. இத்தார்த்தர்‌ 
சம்மதிக்க வில்லை. ஆகவே சிப்பந்தி மட்டும்‌ சுத்தோ.தன 
மன்னனிடம்‌ திரும்பி, சித்தார்த்தர்‌ அரண்மனை இரும்பச்‌ 
சம்மதிக்கவில்லை என்பதைத்‌ தெரிவித்தான்‌. 

சில ஆண்டுகள்‌ சுழிந்தன. தன்‌ புதல்வன்‌ போதனை 
செய்யத்‌ தொடங்கி இருப்பதாகவும்‌, மக்கள்‌ திரளாக வத்து, 
போதனைகளைக்‌ கேட்பதாகவும்‌ இப்போது மகத நாட்டின்‌ 


105 கெளதம புத்தர்‌ 


தலைநகரான ராஜூருகத்தில்‌ தம்‌ மைந்தன்‌ இருந்து வருவ 
தாகவும்‌ குத்தோ தன மன்னன்‌ கேள்விப்பட்டான்‌. 

மசத நாடு சுபிலவாஸ்துலிலிருந்து வெகு தொலைவில்‌ 
இருக்கும்‌ நாடு, அந்த நாட்டுக்குச்‌ செல்ல வேண்டுமாயின்‌, 
கங்கையைக்‌ சுடந்தாக வேண்டும்‌. தான்‌ காலமாவதற்கு. 
முன்னர்‌ எப்படியாவது தன்‌ (/தல்வனைப்‌ பார்த்துவிட 
வேண்டும்‌ என்று சுத்தோ.தனன்‌ பெரிதும்‌ விரும்பிஞன்‌.. 
ஆகவே தம்‌ பிரமுகர்‌ ஈளில்‌ ஒருவனை அழைத்து '*9ப்பந்தி 
களையும்‌ உடன்‌ அழைத்துக்கொண்டு நீ ராஜூருக நகரம்‌ 
செல்ல வேண்டும்‌. வயது முதிந்த நான்‌, இறப்பதற்கு 
முன்னர்‌ அவனைக்‌ காண விரும்புவதாகச்‌ சித்தார்‌.த்தனிடம்‌ 
நீ தெரிவிக்க வேண்டும்‌ ஆசவே, கபிலவாஸ்துவுக்கு வரும்‌ 
படி த்தார்த்தனிடம்‌ நீ கூற வேண்டும்‌! என்று 
சொன்னான்‌. 

அரசன்‌ இட்ட கட்டளைப்படி அந்தப்‌ பிரமுகன்‌ புறப்‌ 
பட்டுச்‌ சென்றான்‌. ராஜூருகந்துக்கு வெளிப்புறத்தே 
இருக்கும்‌ வேணு வனத்துக்கு அவன்‌ போய்ச்‌ சேர்ந்தான்‌ 

அங்கே பெரும்‌ இரளான மக்கள்‌ புத்தர்‌ செய்யும்‌ 
உபதேசத்தைக்‌ கேட்டுக்கொண்டிருப்பகை அவன்‌ கவனித்‌ 
தான்‌, போதனைகள்‌ முடிந்த பின்னர்‌, தான்‌ வந்திருக்கும்‌ 
விவரத்தைப்‌ புத்தரிடம்‌ தெரிவிக்கலாம என்ற கருத்துடன்‌, 
கூட்டத்தின்‌ ஒரு கோடியில்‌, சிப்பத்திகளுடன்‌ அந்தப்‌. 
பிரமுகன்‌ நின்றுகொண்டிருந்தான்‌. 

புத்தர்‌ செய்த உபதேசங்களும்‌ விவாதங்களும்‌ அவன்‌. 
உள்ளத்தைப்‌ பெரிதும்‌ கவர்ந்தன, பிராமணர்கள்‌ கூறும்‌. 
கருத்துக்களைப்‌ போலன்றி இவர்‌ கூறும்‌ கருத்துக்கள்‌ வேறு. 
விதமாக இருப்பதையும்‌, இந்தப்‌ புதிய கருத்துக்கள்‌ உள்ளத்‌: 
துக்கு உவப்பையும்‌ அமைதியையும்‌ கொடுப்பதையும்‌ அந்தப்‌ 
பிரமுகன்‌ உணர்ந்தான்‌. வந்த காரியத்தை மறந்து, 
உபதேசத்தை ஆர்வத்துடன்‌ அவன்‌ கேட்டுக்கொண்டிருந்‌ 
தான்‌. 

உபதேசம்‌ முடிந்ததும்‌, கூட்டத்தை விலக்‌இக்கொண்டு,, 
அத்தப்‌ பிரமுகன்‌ புத்தர்‌ பெருமானிடம்‌ சென்றான்‌. அவரை 


உதாயி 107 


முதலில்‌ வணங்கி, தன்னைச்‌ சங்கத்தில்‌ சேர்த்துக்கொள்ளு: 
மாறு வேண்டிஞன்‌. 

புத்தரும்‌ சம்மதித்து, அவனைச்‌ சங்கத்தில்‌ சேர்த்துக்‌ 
கொண்டார்‌. பெளத்த பிக்குவா௫, வேணு வனத்திலேயே 
அந்தப்‌ பிரமுகன்‌ தங்‌இவிட்டான்‌. 

தான்‌ ராஜூருசத்துக்கு அனுப்பிய பிரமுகன்‌ திரும்பாது 
இருப்பதை அறிந்த சுத்தோதன மன்னன்‌. வேறு ஒரு 
(ிரமுகனை ராஜகூிருகத்துக்கு அனுப்பினான்‌. 

அத்தப்‌ பிரமுகனும்‌ புத்தரின்‌ உபதேசங்களைக்‌ கேட்டு, 
பெளத்த பிக்குவா௫விட்டான்‌.. ஆகவே அவனும்‌ சுபில 
வாஸ்துவுக்கு த்‌ இரும்பவில்லை.. 

இரண்டாவது பிரமூகனும்‌ கபிலவாஸ்து இரும்பாமல்‌ 
இருப்பதை அறிந்த சுத்தோதன மன்னன்‌, உதாயி 
என்பவனை ராஜூருகத்துக்கு அனுப்பினான்‌ . 

உகாயி என்பவன்‌, புத்தர்‌ பிறந்த இனத்தன்று 
பிறந்தவன்‌; புத்தருடைய தோழல்‌ , 

(வேணு வனத்தை அடைந்த ௫.தாயி புத்தர்‌ பெருமான்‌ 
செய்த போதனைகளைக்‌ சேட்டுச்‌ சொக்கிப்‌ போனான்‌. 
கானும்‌ உடனே சங்கத்தில்‌ சேர்த்துவிட விரும்பினான்‌. 
ஆயினும்‌ முதிய சுத்தோதன மன்னன்‌ சொல்லிய செய்தி 
யைப்‌ புத்தருச்கு. அறிலித்துலிட்டு, பிறகு சங்கத்தில்‌ 
சேரலாம்‌ என்ற முடிவுக்கு வந்தான்‌ உதாயி, ஆகவே, சில 
நாள்கள்வரை அவன்‌ பொறுத்து இருந்தான்‌. 

புத்தர்‌ பெருமான்‌ றாஜூருகத்துக்கு வத்து இரண்டு 
மாதங்கள்‌ ஆ௫ிவிட்டன. காசியைவிட்டுப்‌ புறப்பட்டு ஐந்து: 
மாதங்கள்‌ கடந்து போயின. 

இது சமயம்‌ உதாயி புத்தர்‌ பெருமானை அணுகி), 
""பெருமானே! மழைக்‌ காலம்‌ கழிந்துலிட்டது. வெய்யில்‌ 
காலம்‌ தொடங்கி இருக்கிறது. இராமப்‌ புறங்களில்‌ 
பிரயாணம்‌ செய்வதற்கு ஏழ்‌.ற காலம்‌ இது. எங்கு பார்த்‌ 
தாலும்‌ இயற்கை பசுமையுடன்‌ காட்டி அளிக்கிறது. 
காட்டிலுள்ள மரங்கள்‌ எல்லாம்‌ பூக்களால்‌ நிறைந்து, 
அழகுடன்‌ ஜொலிக்கின்றன... பாதைகளில்‌ எங்கும்‌ ஒரே. 





208 கெளதம புத்தர்‌ 


நறுமணம்‌. மயில்கள்‌ தோசைகளை விரித்து ஆடுசின்றன; 
பறவைகள்‌ ம௫ழ்வுழ்று இனிய குரலில்‌ பாடுகின்றன”! என்று: 
சொன்னான்‌. 

**திராமப்புரத்து வசந்து காலக்‌ காட்சிகளை இவ்வளவு 
விஸ்தாரமாக நீ வருணிக்கிராுயே ஏன்‌?3** என்று புத்தர்‌ 
பெருமான்‌ உதாயியைக்‌ சேட்டார்‌. 

“பெருமானே! தாம்‌ காலமாவதற்கு முன்னர்‌, 
உங்களைச்‌ காண உங்கள்‌ தந்‌ைத பெரிதும்‌ ஆசைப்படுகிரூர்‌. 
கபிலாவஸ்துவுக்கு வந்து, உங்கள்‌ உறவினர்களுக்கு மத்தியில்‌ 
நீங்கள்‌ தருமத்தைப்‌ போதித்தால்‌ அவர்கள்‌ அதனால்‌ 
பெரிதும்‌ ம௫ழ்ச்சி அடைவார்கள்‌'' என்று சொன்னான்‌. 

"அவ்வாறே ஆசட்டும்‌!" என்று தமது சம்மதத்தைப்‌ 
புத்தர்‌ பெருமான்‌ தெரிவித்தார்‌. 

உதாயி ம௫ழ்ச்ச அடைந்தான்‌. இது விவரத்தைச்‌ 
சுத்தோதன மன்னருக்குத்‌ தெரிவிக்கும்‌ பொருட்டு அவன்‌. 
கபிலவாஸ்துவுக்குப்‌ புறப்பட்டுப்‌ போனான்‌. 


டன்‌ 


தந்தையின்‌ அழைப்பு 


மகத நாட்டிலிருந்த புத்தர்‌ பெருமான்‌, தம்‌ தந்தையைச்‌ 
சத்திக்கும்‌ பெபருட்டு, 2டர்களுடன்‌ சபிலவாஸ்துவுக்குப்‌ 
புறப்பட்டார்‌. வழி நெடுகிலும்‌ இருக்கும்‌ சிற்றூர்‌ தோறும்‌ 
மாஞ்சோலையில்‌ தங்க, தம்மைத்‌ தரி9ிக்க வரும்‌ பொது 
மக்களுக்குப்‌ புத்தர்‌ பெருமான்‌ உபதேசம்‌ செய்தார்‌. 

இப்படி இடை இடையே தங்கத்‌ தங்கி, கபிலவாஸ்‌ 
துவை நாடிப்‌ புத்தர்‌ பெருமானும்‌ பிக்குகளும்‌ சென்று 
கொண்டிருந்தார்கள்‌. இடையில்‌ இருக்கும்‌ ஊர்களிலுள்ள. 
பொதுமக்கள்‌ புத்தர்‌ பெருமான்‌ செய்யும்‌ உபதேசங்களைக்‌ 
கேட்டு, மன அமைதி பெற்ரூர்கள்‌, தாங்கள்‌ இதுவரை 
நம்பி வந்த கோட்பாடுகளுக்கு, புத்தர்‌ பெருமான்‌ செய்யும்‌. 
போதனைகள்‌ மாறுபட்டு இருப்பதை அறிந்து, அவற்றைப்‌ 
பற்றிச்‌ சிந்திக்கத்‌ தொடங்கினார்கள்‌. 


தந்தையின்‌ அழைப்பு 109 


வழியில்‌ கங்கை ஆறு குறுக்கிட்டது. அதைக்‌ கடக்க, 
தோணி எதுவும்‌ அங்கு இல்லை. ஆகவே பெரிய தெப்பம்‌ 
ஒன்று தயார்‌ செய்து, அதன்மீது ஏறி, கைகளால்‌ தெப்‌ 
பத்தைச்‌ செலுத்தி, கங்கையின்‌ மறு கரையை அவர்கள்‌ 
அடைந்தார்கள்‌. தாங்கள்‌ ஏறி வந்த தெப்பத்தை மறு 
கரையிலேயே விட்டுவிட்டு, தங்கள்‌ பிரயாணத்தை மேலும்‌ 
அவர்கள்‌ தொடர்ந்தார்கள்‌. 

அப்போது, வழியில்‌ தேச சஞ்சாரம்‌ செய்யும்‌ துறவி 
ஒருவரை அவர்கள்‌ சந்தித்தார்கள்‌. ப/திதாகத்‌ துறவறத்தை 
மேற்கொண்ட பிக்கு ஒருவர்‌, தேச சஞ்சாரம்‌ செய்யும்‌. 
துறவியுடன்‌ பேச்சுத்‌ தொடுத்தார்‌. 

இருவரும்‌ தருமம்பற்றி உரையாடத்‌ தொடங்கினார்கள்‌. 
உரையாடல்‌ விவாதமாக முற்நியது பெளத்த பிக்கு, 
புத்தர்‌ பெருமான்‌ போதித்த தருமங்களை ஆதரித்துக்‌ கார 
சாரமாகப்‌ பே௫னார்‌. அமைதி இழந்து துடிதுடிப்புடன்‌ 
தமது கருத்துக்களை அந்தப்‌ பிக்கு வெளியிட்டார்‌. 

குறிப்பிட்ட ஒரு இடம்‌ வந்ததும்‌ சஞ்சாரம்‌ செய்து, 
வரும்‌ துறவி, பிச்குகளைவிட்டுப்‌ பிரிந்து, வேறு பாதையில்‌ 
இரும்பிவிட்டார்‌. 

மாலை நேரம்‌ ஆயிற்று. அப்போது இத்த நிகழ்ச்பெற்றி, 
புத்தர்‌ பெருமான்‌ இறு கதை ஒன்றைச்‌ சொல்லி, அடியில்‌ 
வருமாறு உபதேகத்தார்‌. 

"ஒரு மனிதன்‌ ஆற்றின்‌ மறு கரையை அடையத்‌ 
தெப்பம்‌ ஒன்று கட்டினான்‌. பிறகு அதில்‌ ஏறி அமர்த்து, 
தமது கைகளையும்‌ கால்களையும்‌ பயன்படுத்தி, ஆற்றின்‌. 
மறு கரையை அவன்‌ அடைந்தான்‌. அடைந்ததும்‌ அந்த 
மனிதன்‌ இந்தத்‌ தெப்பத்தால்‌ நான்‌ பெரும்‌ பயன்‌ 
அடைந்தேன்‌. இதன்மீது அமர்ந்து ஆற்றின்‌ மறு 
கரைக்கு வந்துவிட்டேன்‌. இந்தத்‌ தெப்பத்தைத்‌ 
தொளில்‌ சுமந்து சென்றால்‌ தொடர்ந்து இந்தத்‌ தெப்பம்‌ 
பயன்படக்‌ கூடும்‌. ஆகவே இதை விடாது நான்‌ வைத்‌: 
துக்கொள்ளப்‌ போகிறேன்‌! என்று சொன்னால்‌ அத்த: 
மனிதனைப்பற்றி நீங்கள்‌ என்ன நினைப்பீர்கள்‌?! 


110. 


அவ 


கெளதம புத்தர்‌ 


சகோதரர்களே! நான்‌ போதிக்கும்‌ தருமம்‌ இத்‌ 
,தகையது. நிர்வாணம்‌ என்னும்‌ மறு கரையை அடை. 
யும்‌ நோக்கத்துடன்‌ நாம்‌ தருமத்தைக்‌ கடைப்பிடிக்‌ 
கிறோம்‌. மன அமைதி என்னும்‌ நிர்வாண நிலை கைகூடி. 
விட்டால்‌, அதன்‌ பின்னர்‌ தருமம்‌ தேவைப்படுவது. 
இல்லை; அதைப்‌ பற்றிக்கொண்டே இருக்க வேண்டிய 
அவியமும்‌ இருக்காது. தருமம்‌ என்பது முடிவான ஒரு 
இலக்கை அடையத்‌ தே வப்படும்‌ ஒரு சாதனமே யன்றி, 
அதுவே லட்சியம்‌ அன்று தேவைப்படாத ஒரு தோணி 
ஒரு சுமையாய்‌ இருப்பதைப்‌ போலவே, தேவைப்படாத 
தருமமும்‌ ஒரு சுமையாவிடும்‌.'" 
இவ்வாறு புத்தர்‌ பெருமான்‌ கூறினார்‌. 
**அப்படியானால்‌, தருமத்தைப்‌ பிறருக்கு எடுத்துக்‌ கூறி, 


ர்கள்‌ மனதைத்‌ திருத்துவது தேவையில்லையா?! * என்று, 


புதிய பிக்குகனில்‌ ஒருவர்‌ கேட்டார்‌. 


அதற்குப்‌ புத்தர்‌ பெருமான்‌, 

** தருமம்‌ என்பது சர்ச்சைக்கோ அல்லது விவாதத்‌. 
துக்கோ உரிய சொள்கை அன்று; விருப்பு வெறுப்பு, 
களை ஒதுக்கித்‌ தள்ளிலிட்டு, உள்ளத்கை அமைதியாக 
வும்‌ கம்பீரமாகவும்‌ வைத்துக்கொள்ள உதவுற ஒரு 
வாழ்க்கை நெறியாகும்‌ தருமம்‌ அச வாழ்வில்‌ அமைதி 
யும்‌ சுதந்திர உணர்வும்‌ பேறறவர்கள்‌, பிற கோட்‌ 
பாடுகளுக்கு எதிராகப்‌ புதுக்‌ கோட்பாடு ஒன்றைப்‌ 
புகுத்த வேண்டிய அவசியம்‌ இல்லை; பிற கருத்துக்‌ 
களுக்கு மாறுபட்ட கருத்து ஒன்றைத்‌ தெரிவிக்க வேண்‌ 
டிய அவசியமும்‌ இல்லை. உலகத்தில்‌ காணப்படும்‌ சச்‌ 
சரவுகளைக்‌ கடந்து உயர்ந்த நிலையை அடைத்து மன 
அமைதி பெத்றவன்‌ அவன்‌; தெப்பத்தைத்‌ தனக்குப்‌ 
பின்னே விட்டு, மேல்‌ நோக்கிச்‌ சென்றுகொண்டிருப்‌. 
(பவன்‌ அவன்‌”* என்று விளக்கினார்‌. 
கங்கையைக்‌ கடந்த பின்னர்‌, புத்தர்‌ தம்‌ சீடர்களுடன்‌ 





வடக்கு நோக்குப்‌ பிரயாணம்‌ செய்து, வஜ்ஜி நாட்டுக்குச்‌ 
சென்றார்‌. அங்கு தாமதியாமல்‌ வடமேற்கில்‌ இரும்பி, தம்‌ 


தந்தையின்‌ அழைப்பு. 171 


தாய்‌ பிறதத சோலிய இனத்தவர்‌ வாழும்‌ தேவதாக 
நகருக்குப்‌ போனார்‌. 

இமய மலையின்‌ அடிவாரத்தில்‌ அந்த நகரம்‌ இருந்தது. 
அக்கம்‌ பக்கத்தில்‌ கால்நடைகள்‌ மேய்ந்துகொண்டிருந்தன. 
சித்திரை மாத வெய்யல்‌ காய்த்துகொஸ்டிருந்தது. 

பிறகு தம்‌ சீடர்களுடன்‌ புத்தர்‌, கபிலவாஸ்து நகரை 
அணுடுக்கொண்டிருந்தார்‌. 

தம்‌ புதல்வனை எதிர்கொண்டு வரவேற்கும்‌ பொருட்டுச்‌ 
சுற்றத்தாரையும்‌, அமைச்சர்களையும்‌ அழைத்துக்கொண்டு. 
சுத்தோ.தன மன்னன்‌ வந்தான்‌. 

தாரத்திலேயே தம்‌ புதல்வனை அவன்‌ பார்த்துவிட்‌ 
டான்‌. தன்‌ புதல்வனின்‌ பெருமிதமான நடையும்‌ தோற்ற 
மும்‌ அவனைப்‌ புளகாங்கிதம்‌ அடையச்‌ செய்தன. சுத்தோ 
தன மன்னனால்‌ அந்த நிலையில்‌ வாய்‌ இறந்து பேச எதுவும்‌ 
முடியவில்லை. 

துறவு பூண்டு வரும்‌ தன்‌ மைந்தனுக்கு மரியாதை செய்‌ 
யும்‌ பொருட்டு, சுத்தோதனன்‌ தேரிலிருந்து இறங்கக்‌ 
கொண்டான்‌. முறைப்படி மரியாதை செய்துவிட்டு, : ஏழு 
ஆண்டுசளாக எனக்கு இருந்த ஆசை இப்பொழுது நிறை 
வேறி இருக்கிறது"! என்று சொன்னான்‌ 

பிறகு தம்‌ தந்‌ைதக்கு எதிரில்‌ இருந்த ஆசனத்தில்‌ 
புத்தர்‌ பெருமான்‌ அமர்ந்தார்‌. 

சுத்தோதன மன்னன்‌ நன்‌ மைந்தனைக்‌ கண்‌ குளிர ஆவ. 
லோடு நோர்கினான்‌. பெயரைச்‌ சொல்லி * சித்தார்த்தா! ** 
என்று பிரியத்துடன்‌ அழைக்க ஆசைப்பட்டான்‌. ஆயினும்‌ 
அவனுக்குத்‌ தைரியம்‌ வரவில்லை. 

அரசன்‌ உள்ளத்தில்‌ கவலையும்‌ ம௫ழ்ச்சியும்‌ மாறி மாறி 
உண்டாமின. தன்‌ புதல்வன்‌ பெரும்‌ போ.தகனாக விளங்கு 
வான்‌ என்பதில்‌ மகழ்ச்சி; தனக்கு வாரிசாக இருந்து 
நாட்டை ஆள மாட்டானே என்பதில்‌ வருத்தம்‌. ஆயினும்‌ 
தனது விருப்பத்தைச்‌ சொல்லாமல்‌ இருக்கச்‌ சுத்தோ.தனால்‌ 
முடியலில்லை. எனது ராஜ்யத்தை உன்னிடம்‌ ஒப்படைக்க 





மத கெளதம புத்தர்‌. 


எனக்கு விருப்பம்‌. நீயோ அதைத்‌ துச்சம்‌ என மப்பாய்‌* 
என்று சொன்னான்‌. 
அதற்குப்‌ புத்தர்‌, 
*-உங்கள்‌ மனநிலையை நான்‌ அறிவேன்‌. உங்கள்‌ 
உள்ளத்தில்‌ அன்பு பொங்கித்‌ ததும்புறது; அதே 
சமயத்தில்‌ மைந்தனின்‌ நிலையை எண்ணிச்‌ கவலையோடு 
ஏங்குது. தன்‌ மைந்தனை நே?ிப்பதைப்‌ போலவே 
பிறரையும்‌ அவர்‌ நேக்கட்டும்‌. அப்படிச்‌ செய்தால்‌, 
சித்தார்த்தனைக்‌ காட்டிலும்‌ சிறந்த ஒருவனை, இந்த 
இடத்தில்‌ வரவேற்கும்‌ வாய்ப்பு அவருக்கு ஏற்படும்‌. 
உண்மையை உபதேசிக்கும்‌ புத்தனை, நேர்மையைப்‌ 
பிரச்சாரம்‌ செய்யும்‌ பு.த.தனை அவர்‌ வரவேற்க முடியும்‌'* 
என்று சொன்னார்‌. 
தன்‌ மைந்தனின்‌ இனிய குரலைக்‌ கேட்டதும்‌, மெய்‌. 
சிலிர்த்து, சுத்தோதன மன்னன்‌ பூரித்துப்‌ போனான்‌. 

பிறகு தன்‌ மைந்தனிடம்‌ விடை பெற்றுக்கொண்டு 
அரஸ்‌:மனை திரும்பினான்‌. 

புத்தர்‌ கம்‌ 2டர்களுடன்‌, ஆலமரச்‌ சோலையில்‌-அதாவது 
நியக்குரோ.த வனத்தில்‌ -- தங்கினார்‌. 








அரண்மனையில்‌ உபதேசம்‌ 


சுவலையும்‌ மடஒழ்ச்சியும்‌ மாறி மாறி உள்ளத்தில்‌ 
ஊடாடிய காரணத்தால்‌, செய்ய வேண்டிய காரியத்தைத்‌ 
தக்க தருணத்தில்‌ செய்ய, சுத்தோ.தன மன்னன்‌ மறந்து, 
போ! தன்‌ மைத்தனையும்‌ பிக்குகளையும்‌ அமுது செய்ய 
அழைக்காது சுத்தோதன மன்னன்‌ அரண்மனை திரும்பி 
விட்டான்‌. 





அரசன்‌ அழைக்காதபடியால்‌, மற்ற சாக்கிய குலப்‌ 
பிரமுகர்கள்‌, புத்தரையும்‌ சீடர்களையும்‌ தங்கள்‌ இல்லத்துக்கு. 
வந்து அமுது செய்ய அழைக்கவில்லை. 


ஏரண்மனையில்‌ உபதேசம்‌ பரச 


ஆகவே, மறு நாள்‌ காலையில்‌ திருவோட்டைக்‌ அிகயில்‌: 
எடுத்துக்கொண்டு, ஊருக்குள்‌ வீடு வீடாகச்‌ சென்று 
பெருமான்‌ பிச்சை கேட்டார்‌. 

மக்கள்‌ வியப்படைந்தனர்‌. தங்கள்‌ நாட்டு அரசிஎம்‌: 
குமரன்‌, மஞ்சள்‌ நிற ஆடை அணிந்து, பிக்குவாக, பிச்சை 
சேட்பதைக்‌ கண்டு வியந்து நின்றனர்‌. **தேரில்‌ ஏறிக்‌ 
சொண்டு தெருவில்‌ பகட்டாகப்‌ பவனிவர வேண்டிய 
அரச குமாரன்‌, திருவோட்டைக்‌ கையில்‌ ஏந்தி, தெருத்‌ தெரு 
வாம்ப்‌ பிச்சை கேட்டிருரே!'* என்று ஒரு வித இகழ்ச்சிக்‌ 
குறிப்போடு பேசத்‌ தொடங்கினர்‌. 

இந்தச்‌ செய்தி, சுத்தோ தன மன்னனும்கும்‌ எட்டிற்று, 
ஆகவே, பரபரப்புடன்‌ எழுந்து வந்து தன்‌ (/தல்வன்‌ புத்‌. தரை 
அவன்‌ சந்தித்தான்‌. :*என்லை. நீ ஏன இப்படி அவமானப்‌ 
படுத்துகிரய்‌? உனக்கும்‌ உன்னுடன்‌ வந்திருக்கும்‌ பிக்‌ 
களுக்கும்‌ என்னால உணவு அளிக்க முடியும்‌ என்பது உனக்குத்‌ 
தெரியாதா?'* என்று கோ பத்துடன்‌ கேட்டான்‌. 

“எங்கள்‌ குலத்தவரின்‌ வழக்கம்‌ இது** என்று புத்தர்‌ 
பெருமான்‌ அமைதியாகப்‌ பதில்‌ சொன்னார்‌. 

புத்தர்‌ சொன்ன பதிலைக்‌ கேட்டதும்‌ சுத்தோதனன்‌. 
"அரச பரம்பரையில்‌ பிறந்த நீயா இப்படிச்‌ சொல்லுகிரய்‌? 
உன்னுடைய முன்னோர்கள்‌ யாரும்‌ இதுவரை இரந்து உண்டு. 
வாழ்ந்தது இல்லையே?'* என்று கூறிஞன்‌.. 

அதற்குப்‌ புத்தர்‌, 

“அரசே! தங்கள்‌ பரம்பரை அரச பரம்பரை? 
எனது பரம்பரையோ புத்தர்களுடைய முதிய 
பரம்பரை! பிச்சை வாங்கி உண்டு வாழும்‌ பரம்பரை 
அது”! என்று பதில்‌ சொன்னார்‌. 
அரசன்‌ பதில்‌ எதுவும்‌ சொல்லவில்லை. பெருமான்‌. 

மேலும்‌ தொடர்ந்து பேசினார்‌: 

*"இடைத்தற்கரிய புதையல்‌ ஒன்று கிடைத்தால்‌, 
அதை மைந்தன்‌ , தன்‌ தந்தையிடம்‌ கொடுக்க வேண்டும்‌ 
என்பது மரபு. அதன்படி தருமம்‌ என்னும்‌ மதிப்பரிய 
மாணிக்கத்தை உங்களுக்கு நான்‌ வழங்குகிறேன்‌. 

யுடச 














124 கெளதம புத்தர்‌ 


அதை நீங்கள்‌ ஏற்றுக்கொள்ளுங்கள்‌. கனவு உலகத்த 

லிருந்து விழித்து எழுங்கள்‌; சோம்பி இராதர்கள்‌; 

மனத்தில்‌ உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள்‌. நேர்மை. 
யைக்‌ கடைப்பிடிங்கள்‌. பேரானந்த நிலை உங்களுக்குக்‌. 
இட்டும்‌:* என்று கூறினார்‌. 

இதைக்‌ கேட்டதும்‌ சுத்தோதன மன்னன்‌ உள்ளத்தில்‌ 
மூதல்‌ நிலைக்கு உரிய மாற்றம்‌ உண்டாயிற்று, ஆகவே, 
புத்தர்‌ கையில்‌ வைத்திருக்கும்‌ இருவோட்டை..த்‌ தம்‌ கையில்‌ 
வரங்கிக்கொண்டு புத்தரையும்‌ சீடர்களையும்‌ தமது அரண்‌ 
மனைக்கு அழைத்துப்‌ போனான்‌. 

அரச குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ மிக்க மரியாதை 
யுடன்‌ புத்தரையும்‌ அவருடைய £டர்களையும்‌ வரவேற்று 
உபசரித்தார்கள்‌. 

அனைவரும்‌ சாப்பிட்டு முடித்த பின்னர்‌, புத்தர்‌ பெரு 
மானைச்‌ சூழ்ந்து அமர்ந்து இருந்தார்கள்‌. தனக்கும்‌ அங்கு. 
ரழுமி இருப்பவர்களுக்கும்‌ உபதேசம்‌ செய்யுமாறு அரசன்‌ 
கேட்கவில்லை. என்ன கேட்பது, என்ன சொல்வது என 
எதுவும்‌ புரியாது. மெய்ம்மறத்து அனைவரும்‌ புத்தரையே 
பார்த்துக்கொண டிருந்தார்கள்‌. கடைசியாக, அரசன்‌ 
சுத்தோதனன்‌ அடியில்‌ வருமாறு சொன்னான்‌: 

"*மகனே! நீ இவ்வாறு நடப்பது முறையா? ஆட்டிச்‌. 
சுமையை தான்‌ ஒருவன்‌ மட்டும்‌ தாங்குமாறு செய்துவிட்டு, 
நீ. போய்விட்டாயே? அதனால்‌ நான்‌ அடைத்த ஏக்கம்‌. 
கொஞ்சமா? பாலைவனத்தில்‌ அலைந்து இரிபவன்‌ தண்ணீ 
(க்கு ஏங்குவதுபோல உன்னை நினைத்து நான்‌ ஏங்கினேன்‌?” 
என்று சொன்னான்‌. 

சிறிது நேரம்‌ மெளனம்‌ நிலவிற்று, அதன்‌ பின்னர்‌. 
புத்தர்‌ தன்‌ தந்தையிடம்‌, 

"அரசே! அழிவில்லாத வாழ்க்கை என்னும்‌ ஜீவ. 
நீரை உங்களுக்கு நான்‌ கொணர்த்திருக்கிறேன்‌.. அந்த. 
நீரைப்‌ பருகுவதற்கு முன்னர்‌, பாசம்‌ நேசம்‌ பற்று: 
ஆசை ஆகியவை வற்றி வறண்டுவிட வேண்டும்‌'* என்று: 
சொன்னார்‌. 





அரண்மனையில்‌ உபதேசம்‌ மத்‌ 


மாலை. நேரம்‌ வந்தது. புத்தர்‌ செய்யப்‌ போகும்‌. 
உபதேசத்தைக்‌ கேட்க, மக்கள்‌ திரளாக ஆவலுடன்‌ காத்து: 
இருந்தார்கள்‌. புத்தர்‌ அடியில்‌ வருமாறு பேசினார்‌: 
“இந்த அரண்மனையிலே வாழ்ந்து, உலல்‌. 
இடைக்கும்‌ இன்பப்‌ பேறுகள்‌ அனைத்தையும்‌ நுகர்ந்து 
நான்‌ காலத்தைக்‌ கழித்தேன்‌. போசப்‌ பொருள்களை 
அனுபவித்ததன்‌ பயனாய்‌ நான்‌ இன்பத்தைக்‌ காண 
வில்லை. தல்ல காரியங்சளைச்‌ செய்வதனால்‌ துன்பங்களைத்‌ 
துடைத்துவிடலாம்‌ என்று சிலர்‌ கருதுிறுர்கள்‌. அது: 
தவறு... நல்ல காரியங்கலைச செம்வதனால்‌ ஒருவன்‌. 
மேலான நிலையை அடையலாமே தவிர, துன்பததை 
அவனால்‌ துடைக்க முடியாது. வேலலச்காரனு£கும்‌ 
அடிமைககும்‌ இருக்கும்‌ துனபததைப போலவே, 
இளவரானுக்கும்‌ பிரமுகனுக்கும்‌ துன்பம்‌ என்பது. 
சுட்டாயம்‌ உணடு. தன்‌ சொந்தப்‌ பிள்ளை இறந்து, 
போனால்‌ ஏற்படும்‌ துக்கம்‌ இளவர எனுக்கும்‌ உண்‌. 
வேலைக்கு ரனுக்கும்‌. உணடு. துன்பத்தில்‌ வேதனைப்‌ 
படாத மனிதனே உலகில்‌ இல்லை. பிறப்பு, வாழ்வு 
இரண்டும்‌ துன்ப மானவை. முதுமை, நேரம்‌, சாவு. 
ஆகிய மூன்றும்‌ பிறப்பைத்‌ தொற்றிக்கொண்டு இருக்‌ 
கின்றன. என்னைச்‌ சுற்றிலும்‌ மக்கள்‌, துன்பத்தில்‌ 
துயருற்று, சுண்ணீர்‌ வடிப்பதை நான்‌ கண்டேன்‌. 
இதைப்‌ போக்குவதற்கு வழி ஒன்று அவசியம்‌ இருக்க 
வேண்டும்‌ என்பதை நான்‌ உணாந்தேன்‌. துயரத்தைப்‌ 
போக்க வழியில்லாத வாழ்க்கை, முழுதும்‌ மோசமா 
விடக்‌ கூடும்‌ என்று கருதினேன்‌. துன்பம்‌ என்பது. 
வாழ்க்கையின்‌ நியதி அன்று; வாழ்க்கையில்‌ அன்புக்கும்‌. 
அமைதிக்கும்‌ ஆனத்தத்துக்கும்‌ குறைவு இல்லை; அவற்றை 
விடுத்து, நமக்கு நாமே துன்பத்தில்‌ உழன்று அவதிப்‌. 
படுகறோம்‌'* என்று சொன்னார்‌. 
இந்த உபதேசத்தை மக்கள்‌ அமைதியுடன்‌ கேட்டுக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. ம மலும்‌ தொடர்ந்து புத்தர்‌ 
சொன்னார்‌: 











12௪ கெளதம புத்தர்‌ 


"*தருமம்‌ என்பதுதான்‌ உயிருட்டமுள்ள சட்டம்‌ 
அது எல்லாருக்கும்‌ பொதுவானது. அதை விடுத்து: 
நீங்கள்‌ அலைந்தால்‌, முடிவற்ற துயரங்களில்‌ சிக்குண்டு 
நீங்கள்‌ அவதிப்பட நேரும்‌. தருமத்தைக்‌ கடைப்பிடித்‌ 
(தால்‌ அமைதியும்‌ ஆனந்தமும்‌ உண்டாகும்‌. *நான்‌” 
எனது என்னும்‌ மோகத்தில்‌ சிக்கிக்கொள்ளாமல்‌: 
அனைத்தையும்‌ நேரிப்பதே தருமம்‌ எனப்படும்‌" என்று 
கூறினார்‌. 
இந்த உபதேசத்தைக்‌ கேட்டதும்‌ மக்கள்‌ மட்டற்ற. 
மசிழ்ச்சி அடைத்தார்கள்‌; இருள்‌ அடர்ந்த அறைக்குள்‌ 
ஒளியைக்‌ கொணர்ந்தால்‌, அந்த அறை பிரகாசிப்பதைப்‌: 
போல, கேட்டுக்கொண்டு இருந்தவர்களின்‌ முகங்கள்‌ பிர 
காசம்‌ அடைந்தன. 

சுத்தோதன மன்னன்‌ இந்த உபதேசத்தைக்‌ கேட்டு. 
ஆனந்தக்‌ கண்ணீர்‌ சொரிந்தான்‌. ஏக்கம்‌, அகந்தை, ஏமாற்‌ 
றம்‌ முதலிய தீய பண்புகள்‌ அவனைவிட்டு அகன்றன... 
ஆகவே, தன்‌ மைந்தன்‌ காட்டும்‌ வழியிலே தானும்‌ செல்ல. 
அவன்‌ பிரியப்பட்டான்‌. :*அரசராய்‌ இருப்போரும்‌ இந்த 
நெறியில்‌ செல்ல முடியுமா?** என்று தன்‌ மைந்தனை அரசன்‌ 
வினவிஞன்‌.. 

**இந்த நெறியை அனைவரும்‌ கடைப்பிடித்து ஒழுக முடி. 
யும்‌” என்று பெருமான்‌ பதில்‌ சொன்னர்‌. 

இதைக்‌ கேட்டதும்‌, சுத்தோதனன்‌ ஆனந்தச்‌ கடலில்‌ 


மிதந்தான்‌. 
டக 


மனைவியும்‌ மைந்தனும்‌ 


சுற்றத்தார்‌ அனைவரும்‌ புத்தருடைய உபதேசங்களைக்‌. 
கேட்சு வந்திருந்தார்கள்‌. ஆனால்‌ புத்தரின்‌ மனைவி யசோ.தரை 
மட்டும்‌ வரவில்லை, மற்றவர்கள்‌ புத்தரைச்‌ சத்‌இச்கும்படி 
அவளைத்‌ தாண்டியும்‌ யசோ.தரை அதற்குச்‌ சம்மதிக்கவில்லை. 
“மதிக்கத்‌ தகுந்த பண்புகள்‌ என்னிடம்‌ இருச்குமாயின்‌,, 


மனைவியும்‌ மைந்தனும்‌. 117 


என்‌ கணவர்‌ வந்து என்னைச்‌ சந்திக்கட்டும்‌!'* என்று அவள்‌ 
சொல்லிவிட்டாள்‌. 

தர,த்திலோ அல்லது தகுதியிலோ அவருக்குத்‌ தான்‌ 
தாழ்த்தவள்‌ அல்லள்‌ என்ற எண்ணம்‌ அவளுக்கு இருந்தது. 

யசோதரையின்‌ மனப்போக்கைப்‌ புத்தர்‌ பெருமான்‌. 
தெரித்துகொண்டார்‌. ஆகவே, அவர்‌ தன்‌ தந்தையிடம்‌. 
“-யசோதரையின்‌ அந்தப்புரத்துக்குச்‌ சென்று அவளை நான்‌. 
சந்திக்க விரும்புகிறேன்‌'” என்று கூறினார்‌. 

பிறகு தம்‌ முச்கிய சீடர்‌ சாரிபுத்திரனையும்‌ மொக்கல்லா. 
னையும்‌ உடன்‌ அழைத்துக்கொண்டு, யசோதரையின்‌. 
அந்தப்புரத்துக்கு அவர்‌ போனார்‌. அரசன்‌ சுத்தோதனனும்‌. 
அவர்களுடன்‌ சென்றார்‌. 

அப்போது புத்தர்‌ தம்‌ சீடர்‌ இருவரிடம்‌, “என்‌ முந்தைய 
மனைவி இன்னும்‌ முதிர்ந்த பக்குவ நிலையை அடை.யவில்லை. 
ஆகவே என்னைக்‌ கண்டதும்‌, ஒடிவந்து அவள்‌ என்னைப்‌ பற்றிக்‌ 
கொண்டால்‌, ததாகதரைத்‌ தொடக்‌ கூடாது என்று நீங்கள்‌ 
அவளைத்‌ தடுக்க வேண்டாம்‌” என்று எச்சரிக்கையாகச்‌ 
சொல்லி வைத்தார்‌. 

யசோதரை கந்தையை உடுத்துக்கொண்டும்‌, தலையை 
மொட்டையடித்துக்கொண்டும்‌ இருந்தாள்‌. 

தனது அந்தப்புரத்துக்குள்‌ வந்ததும்‌ எழுந்து சென்று, 
புத்தருடைய பாதங்கள்‌ இரண்டையும்‌ பற்றிக்கொண்டு, 
தேம்பித்‌ தேம்பி அவள்‌ அழுதாள்‌. 

பிறகு தம்‌ மாமனாரும்‌ உடன்‌ வத்திருப்பதை அறிந்து, 
நாணத்துடன்‌ எழுந்து, அப்பால்‌ விலகக்கொண்டாள்‌. 

அப்போது சுத்தோதன மன்னன்‌ புத்தரிடம்‌, '*யசோத 
ரைக்கு உன்னிடம்‌ அளவற்ற மதப்பு, நீர்‌ மஞ்சள்‌ நிற. 
ஆடையை அணிந்தாய்‌ என்பதைக்‌ கேள்விப்பட்டு, அவளும்‌: 
மஞ்சள்‌ ஆடையை உடுத்துக்கொண்டாள்‌; நாளைக்கு ஒரு, 
முறைதான்‌ சாப்பிடுகருய்‌; வெறும்‌ தரையில்‌ படுத்துக்கொள்‌ 
இருய்‌ என்பது தெரியவந்து அவளும்‌ அவ்வாறே செய்து வரு. 
கருள்‌!” என்று சொன்னான்‌. 

அதற்குப்‌ புத்தர்‌, “மேன்மை பெற்ற அரசே! பூர்வ: 





174 கெளதம புத்தர்‌. 


புண்ணிய பலந்தால்‌ இவள்‌ இவ்வாறு செய்து வருகருள்‌. 
யுத்தர்‌ ஒருவனுக்குத்‌ தாம்‌ மனைவியாக வேண்டும்‌ என்ற 
விருப்பம்‌ இவளாச்கு இருந்தது. அந்தப்‌ பேறு இப்போது 
யசோதரைக்குக்‌ எட்டி இருக்கறது”? என்று சொன்னார்‌. 

இதன்‌ பின்னர்‌ புத்தர்‌ செய்த அறவுரைகளைக்‌ சேட்டு, 
யசோதரையும்‌ பெளத்த சமயத்தைத்‌ தழுவினாள்‌. 

பிறகு புத்த! பெருமான்‌ யசோ.தரையின்‌ அந்தப்புரத்தி 
லிருந்து வெளியே வந்தார்‌. 


புத்தர்‌ அரண்மனையில்‌ தங்கி இருக்கும்‌ சமயம்‌ ஒரு நாள்‌ 
யசோதரை, தன்‌ புதல்வன்‌ இராகுலனை, றந்த ஆடை அணி 
கவன்களால்‌ அலங்கரித்தாள்‌. பிறகு அவனிடம்‌, * “குழந்தாய்‌! 
துறவிகளுக்கு மத்தியில்‌ மஞ்சள்‌ உடை... அணிந்து அமர்ந்து: 
இருச்கிருரே, அவர்தான்‌ உன்‌ தந்‌ைத. அவரை அணுகி 
வணங்கிவிட்டு, தந்தையே! எனக்கு உரிய பிதுர்ராஜ்‌ 
யத்தைச்‌ கொடுங்கள்‌! என்று கேள்‌** என்று சொன்ஞள்‌. 

அப்போது இராகுலனுக்கு வயது எட்டு. தன்‌ தாய்‌ கூறிய 
தன்‌ உட்கருத்தை அவளால்‌ புரித்துகொள்ள முடியவில்லை. 

ஆகவே அவன்‌ புத்தரை அணு, தன்‌ தாய்‌ சொல்லி. 
யத அப்படியே மளமளவென்று பெருமானிடம்‌ சொன்‌ 
ஞான்‌. “தந்தையே! எனக்கு உரிய பிதுர்ராஜ்யத்தை எனக்‌ 
குக்‌ கொடுங்கள்‌”" என்று கேட்டான்‌. 

பதில்‌ ஒன்றும்‌ சொல்லாது, புத்தர்‌ மெளனமாக நெடிது, 
தேரம்‌ இராகுலனையே பார்த்துக்கொண்டிருந்தார்‌. இந்த: 
வயதில்‌ இவனைத்‌ துறவறத்தை மேற்கொள்ளச்‌ செய்வது 
பொருத்தமாய்‌ இருக்குமா என்று சத்தித்துக்கொண்டிருந்‌ 
தார்‌. 

அப்போது இராகுலன்‌ புத்தரிடம்‌, '*தங்கள்‌ நிழலில்‌, 
நான்‌ ஒதுங்கி இருப்பது எனக்கு பேரானந்தத்தைக்‌ கொடுக்‌ 
றது”! என்று சொன்னான்‌ 

இந்த வார்த்தைகளைக்‌ கேட்டதும்‌, புத்தருக்கு ஏற்பட்ட 
ஐயம்‌ மறையலாயிற்று, ஆகவே, அவர்‌ தன்‌ மைந்தனை 





